


க.பொ.த. (உ.தர)ப்‌ பரீட்சை - 2015 


மதிப்பீட்டு அறிக்கை 


10 - இணைந்த கணிதம்‌ 







Assessment 
& 


Teaching Learning 


ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை 
தேசிய மதிப்பீட்டிற்கும்‌ பரீட்சித்தலுக்குமான சேவை 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


முழுப்பதிப்புரிமையுடையது. 


இணைந்த கணிதம்‌ 


மதிப்பீட்டு அறிக்கை - க.பொ.த. (உ.தர)ப்‌ பரீட்சை - 2015 


நிதி அனுசரணை 


எதிர்கால அறிவை மையமாகக்‌ கொண்டு பாடசாலை 
கல்விமுறைமையை மாற்றியமைக்கும்‌ செயற்றிட்டம்‌ 
(TSEP - WB) 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 11 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


அறிமுகம்‌ 


கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர உயர்‌ தரப்‌ பரீட்சையானது இலங்கையின்‌ உயர்மட்ட இரண்டாம்‌ 
நிலைக்‌ கல்வியின்‌ இறுதிச்‌ சான்றிதழ்ப்‌ பரீட்சையாகும்‌. உயர்மட்ட இரண்டாம்‌ நிலைக்‌ கல்வியின்‌ இறுதியில்‌ 
மாணவர்களின்‌ அடைவு மட்டத்தைச்‌ சான்றுப்படுத்தல்‌ இப்‌ பரீட்சையின்‌ முக்கிய நோக்காக இருந்த போதும்‌ 
தேசிய பல்கலைக்கழகங்கள்‌, வேறு கல்வி மற்றும்‌ தொழில்‌ பயிற்சி நிறுவனங்கள்‌, தேசிய கல்வியியல்‌ 
கல்லூரிகள்‌ என்பவற்றுக்குத்‌ தகைமையானோரைத்‌ தெரிவு செய்தலும்‌ இப்பரீட்சையின்‌ பெறுபேறுகளின்‌ 
அடிப்படையில்‌ இடம்பெறுவதால்‌ அடைவுப்‌ பரீட்சையாகவும்‌ தேர்வுப்‌ பரீட்சையாகவும்‌ க.பொ.த (உ.தர)ப்‌ 
பரீட்சை மிகவும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்த தன்மையைப்‌ பெறுகிறது. மேலும்‌ மூன்றாம்‌ நிலையில்‌ தொழிலில்‌ 
பிரவேசிப்ப தற்கான தகைமையை சான்றுப்படூத்தும்‌ பரீட்சையாகவும்‌ இது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இப்போது 
இப்பரீட்சைக்காக 2015 ஆம்‌ ஆண்டில்‌ 210, 340 வரையிலான பாடசாலைப்‌ பரீட்சார்த்திகளும்‌ 44, 851 
வரையிலான தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும்‌ தோற்றியிருந்தனர்‌. 


இப்பரீட்சையில்‌ உயர்‌ அடைவு மட்டத்தைப்‌ பெறுவதற்காக மாணவர்களும்‌ அவர்களின்‌ எதிர்பார்ப்புகளை 
நிறைவு செய்வதற்காக ஆசிரியர்களும்‌ பெற்றோரும்‌ பெரிதும்‌ முயற்சி செய்கின்றனர்‌. இந்த மதிப்பீட்டு 
அறிக்கையை அவர்களின்‌ அந்த எதிர்பார்ப்புக்களை நிறைவேற்றுவதற்கு உதவும்‌ பொருட்டே இலங்கைப்‌ 
பரீட்சைத்‌ திணைக்களம்‌ தயாரித்துள்ளது. இந்த மதிப்பீட்டு அறிக்கையில்‌ உள்ளடக்கப்பட்ட தகவல்கள்‌ 
பரீட்சையை எதிர்பார்த்திருப்போர்‌, ஆசிரியர்கள்‌, அதிபர்கள்‌, ஆசிரிய ஆலோசகர்கள்‌, பாடப்‌ பொறுப்புக்‌ கல்விப்‌ 
பணிப்பாளர்கள்‌, பெற்றோர்‌, கல்வி ஆய்வாளர்கள்‌ அனைவருக்கும்‌ பயன்படும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


இந்த மதிப்பீட்டு அறிக்கை I IL HI என மூன்று பகுதிகளைக்‌ கொண்டூள்ளது. 


க.பொ.த (29.57) இணைந்த கணித பாடத்தின்‌ நோக்கம்‌, பாட அடைவு பற்றிய தகவல்கள்‌ இந்த 
அறிக்கையின்‌ பகுதி 1 இல்‌ அடங்கியுள்ளது. இப்பகுதியில்‌ பாடத்திற்கு தோற்றிய பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை, 
அவர்கள்‌ தரங்களைப்‌ பெற்றுள்ள விதம்‌, மாவட்ட மட்டத்தில்‌ பாடசாலைப்‌ பரீட்சார்த்திகள்‌ தரங்களைப்‌ 
பெற்றுள்ள விதம்‌, வகுப்பாயிடைக்கேற்ப புள்ளிகளின்‌ பரம்பல்‌ ஆகிய பாட அடைவு பற்றிய புள்ளிவிபரத்‌ 
தகவல்களும்‌ இணைந்த கணித பாடத்தின்‌ வினாப்பத்திரம்‌ 1, 1] என்பவற்றில்‌ வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்ட 
விதம்‌, அவ்வினாக்களுக்கும்‌ அவ்வினாக்களின்‌ பகுதிகளுக்கும்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ என்பன பற்றி 
விரிவாகக்‌ குறிப்பிடும்‌ பாட அடைவு பற்றிய பகுப்பாய்வும்‌ உள்ளடக்கப்பட்டுள்ளன. க.பொ.த (உ.தர)ம்‌ - 2015 
பரீட்சையில்‌ இணைந்த கணித பாடத்தின்‌ வினாப்பத்திரம்‌ 1, II என்பவற்றுக்கான வினாக்கள்‌ அவ்வினாக்களுக்கு 
பரீட்சார்த்திகள்‌ விடைகள்‌ அளித்திருந்தமை பற்றிய தகவல்கள்‌ இந்த அறிக்கையின்‌ பகுதி HI இல்‌ அடங்கியுள்ளன. 
அதில்‌ வினாப்பத்திரம்‌ 1, 11 என்பவற்றின்‌ வினாக்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, புள்ளி வழங்கும்‌ 
திட்டம்‌, விடைகள்‌ அளித்தமை பற்றிய அவதானிப்புக்கள்‌, முடிவுகள்‌, பாட அடைவை மேம்படுத்துவதற்கான 
ஆலோசனைகள்‌ என்பனவும்‌ உள்ளடக்கப்பட்டூுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களத்தின்‌ ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை மூலம்‌ விடைத்தாள்‌ மதிப்பீட்டில்‌ 
ஈடுபட்ட பிரதம பரீட்சகர்‌, மேலதிக பிரதம பரீட்சகர்‌, உதவிப்‌ பரீட்சகர்கள்‌ ஆகியோரால்‌ முன்வைக்கப்பட்ட 
தகவல்கள்‌, அவதானிப்புகள்‌, கருத்துகள்‌, ஆலோசனைகள்‌, மரபு ரீதியான சோதனைக்‌ கோட்பாடு (Classical 
Testing Theory) மற்றும்‌ உருப்படித்‌ துலங்கல்‌ கோட்பாட (Item Response Theory) என்பவற்றைப்‌ பயன்படுத்தி 
பரீட்சார்த்திகளின்‌ துலங்கல்களைப்‌ பகுப்பாய்வு செய்தலிலூடாகப்‌ பெறப்பட்ட தகவல்கள்‌ என்பன இந்த 
அறிக்கையை தயாரிப்பதற்கு ஆதாரமாகக்‌ கொள்ளப்பட்டூுள்ளன. 


வினாப்பத்திரத்திலுள்ள ஒவ்வொரு வினாக்களுக்கும்‌ விடையளிக்கும்போது பரீட்சார்த்திகள்‌ கவனத்தில்‌ 
கொள்ள வேண்டிய விடயங்கள்‌, கற்றல்‌-கற்பித்தல்‌ பணிகள்‌ பற்றிய கருத்துகள்‌, ஆலோசனைகள்‌ என்பனவும்‌ இந்த 
அறிக்கையில்‌ பகுதி 11] இல்‌ அடங்கியுள்ளன. பல்வேறு தேர்ச்சிகள்‌, அத்தேர்ச்சி மட்டங்களை அணுகுவதற்கான 
கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயன்முறையை ஓஒழுங்கமைக்கும்‌ விதம்‌ என்பன தொடர்பாக இந்த அறிக்கையானது 
பெரிதும்‌ துணை புரியும்‌ என நம்புகின்றேன்‌. 


எதிர்காலத்தில்‌ தொகுக்கப்படும்‌ மதிப்பீட்டு அறிக்கைகளின்‌ பண்புத்தரத்தை மேம்படுத்தக்‌ கூடிய 
பயன்தரும்‌ கருத்துகள்‌, ஆலோசனைகள்‌ என்பவற்றை எங்களுக்குச்‌ சமர்ப்பிக்குமாறு அன்புடன்‌ கேட்டுக்‌ 
கொள்கிறேன்‌. 


இந்த அறிக்கையைத்‌ தயாரிப்பதற்குத்‌ தேவையான தகவல்களை வழங்கிய பிரதம பரீட்சகர்கள்‌, 
மேலதிக பிரதம பரீட்சகர்கள்‌, உதவிப்‌ பரீட்சகர்கள்‌, ஆர்வத்துடன்‌ பங்களிப்பு வழங்கிய குழு உறுப்பினர்கள்‌, 
பொறுப்புடன்‌ கடமையாற்றிய இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்கள அலுவலர்கள்‌, பணிக்குழுவினர்‌ ஆகியோருக்கும்‌ 
இத்தொகுப்புக்கான நிதி அனுசரணை வழங்கிய எதிர்கால அறிவை மையமாகக்‌ கொண்டு பாடசாலைக்‌ 
கல்விமுறைமையை மீளமைக்கும்‌ செயற்றிட்டத்துக்கும்‌ (TSEP- WB) எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்‌ 
கொள்கின்றேன்‌. 


டபிள்யூ.எம்‌.என்‌.ஜே. புஷ்பகுமார 
பரீட்சை ஆணையாளர்‌ நாயகம்‌ 
2016 யூன்‌ 29 
ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை 
தேசிய மதிப்பீட்டிற்கும்‌ பரீட்சித்தலுக்குமான சேவை 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 
பெலவத்தை, பத்தரமுல்ல. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
- 111 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வழிகாட்டல்‌ 


ஒழுங்கமைப்பும்‌ நெறிப்படுத்தலும்‌ 


இணைப்பு 


தொகுப்பு 


ஆக்கக்‌ குழு 


மொழிபெயர்ப்பு 


கணினி பக்க வடிவமைப்பு 


முகப்பு அட்டை வடிவமைப்பு 


டபிள்யு.எம்‌.என்‌.ஜே. புஷ்பகுமார 


பரீட்சை ஆணையாளர்‌ நாயகம்‌ 


கயாத்திரி அபேகுணசேகர 
பரீட்சை ஆணையாளர்‌ 
(ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை) 


எல்‌.ஜீ.எஸ்‌. சமரகோன்‌ 


உதவிப்‌ பரீட்சை ஆணையாளர்‌ 


பேராசிரியர்‌ ஜீ.எஸ்‌. விஜேசிறி 
சிரேஷ்ட விரிவுரையாளர்‌ 
கணிதப்‌ பிரிவு 


களனிப்‌ பல்கலைக்கழகம்‌ 


பேராசிரியர்‌ சாணக்ய ஜே. விஜேரத்ன 
சிரேஷ்ட விரிவுரையாளர்‌ 
கணிதப்‌ பிரிவு 


கொழும்பு பல்கலைக்கழகம்‌ 


ஈ. குலசேகர 
பரீட்சை ஆணையாளர்‌ (சான்றிதழ்‌ கிளை) 


சீ. பமுணுகே 

ஆசிரியர்‌ சேவை 1 

டீ. எஸ்‌ சேனாநாயக்கா கல்லூரி 
கொழும்பு 07 


ஆர்‌.ஏ. செனெஹலதா 

ஆசிரியர்‌ சேவை I 

குரு/கிரி/ சந்தலங்கா தேசிய பாடசாலை 
சந்தலங்கா 

என்‌.எம்‌ மிஸ்பாஹ்‌ 

ஆசிரியர்‌ சேவை I 

க/ உயர்‌ பெண்கள்‌ பாடசாலை 
கண்டி 

என்‌.ஆர்‌. ஸஹபந்து 

ஆசிரியர்‌ சேவை I 

சாந்த தோமஸ்‌ மகளிர்‌ கல்லூரி 
மாதறை 


செ. பிரணவதாசன்‌ 


உதவிப்‌ பரீட்சை ஆணையாளர்‌ 


எஸ்‌. றஹீனா ஹாசிம்‌ 
கணினி தரவுப்‌ பதிவாளர்‌ 


வை. எஸ்‌. அனுராதி 
அபிவிருத்தி அதிகாரி 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 


_ iv - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


உள்ளடக்கம்‌ 


பகுதி | பக்க எண்‌ 
1. பாடக்‌ குறிக்கோள்களும்‌ பாட அடைவும்‌ தொடர்பான தகவல்கள்‌ 
1.1 பாடக்‌ குறிக்கோள்கள்‌ I 


12 பாட அடைவுகள்‌ தொடர்பான புள்ளிவிபரவியலான தகவல்கள்‌ 
1.2.1  இப்பாடத்துக்குத்‌ தோற்றிய பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை 2 
1.2.2 பரீட்சார்த்திகள்‌ தரங்கள்‌ பெற்ற விதம்‌ 
1.2.3 முதல்‌ முறையாகத்‌ தோற்றிய பாடசாலைப்‌ பரீட்சார்த்திகள்‌ 
தரங்கள்‌ பெற்ற விதம்‌ - மாவட்ட ரீதியாக 
1.2.4  வகுப்பாயிடை அடிப்படையில்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 4 


1.3. பாட அடைவு பற்றிய பகுப்பாய்வு 
1.3.1 வினாத்தாள்‌ 1இல்‌ பகுதி A, B ule வினாக்களைத்‌ தெரிவு செய்த முறை 5 
1.3.2 வினாத்தாள்‌ IA பகுதி A, B யிற்கான அடைவு 


ON 


1.3.3 வினாத்தாள்‌ ]இல்‌ பகுதி B இற்காக புள்ளிகளைப்‌ பெற்றுக்கொண்ட விதம்‌ 


1.3.4 வினாத்தாள்‌ ]இல்‌ பகுதி B இன்‌ வினாக்களின்‌ ஒவ்வொரு பிரிவுகளுக்கும்‌ 
உபபிரிவுகளுக்கும்‌ விடையளிக்கப்பட்டூுள்ள விதம்‌ 


1.3.5 வினாத்தாள்‌ H இன்‌ A,B பகுதிகளில்‌ வினாக்களைத்‌ தெரிவு செய்த முறை 9 
1.3.6 வினாத்தாள்‌ Il இன்‌ A,B பகுதிக்கான அடைவு 10 
1.3.7 வினாத்தாள்‌ Gear B பகுதிக்காக புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ 10 
1.3.8 வினாத்தாள்‌ H இல்‌ பகுதி B இன்‌ வினாக்களின்‌ ஒவ்வொரு பிரிவுகளுக்கும்‌ 
உபபிரிவுகளுக்கும்‌ விடையளிக்கப்பட்டுள்ள விதம்‌ 12 


பகுதி 11 


2. வினாக்களும்‌ அவற்றிற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விபரங்களும்‌ 
2.1 வினாத்தாள்‌ I உம்‌ விடை எழுதியமை தொடர்பான தகவல்களும்‌ 
2.1.1 வினாத்தாள்‌ 1 இன்‌ கட்டமைப்பு 13 
2.1.2 இணைந்த கணிதம்‌ வினாத்தாள்‌ 1 இற்காக விடை எழுதியுள்ள முறைகள்‌ 14 
2.1.3 1 ஆவது வினாத்தாளில்‌ ஒவ்வொரு வினாக்கள்‌ அவற்றிற்கு 
எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌, விடையளித்தல்‌ 
தொடர்பான அவதானிப்பும்‌ ஆலோசனைகளும்‌ 17 


2.2 வினாத்தாள்‌ 11 உம்‌ அதற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விபரங்களும்‌ 
2.2.1 வினாத்தாள்‌ H இன்‌ கட்டமைப்பு 54 
2.2.1 இணைந்த கணிதம்‌ வினாத்தாள்‌ 11 இற்காக விடை எழுதியுள்ள முறைகள்‌ 55 
2.2.3 Il ஆவது வினாத்தாளில்‌ ஒவ்வொரு வினாக்கள்‌ அவற்றிற்கு 


எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌, விடையளித்தல்‌ 


தொடர்பான அவதானிப்பும்‌ ஆலோசனைகளும்‌ 57 
பகுதி [111 
3. விடையளிக்கும்போது அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்களும்‌ ஆலோசனைகளும்‌ 
3.1 விடையளிக்கும்போது அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்கள்‌ 95 
3.2 கற்றல்‌ கற்பித்தல்‌ தொடர்பான கருத்துகளும்‌ ஆலோசனைகளும்‌ 97 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ Vv = 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


1.0 


பகுதி 1 


பாடக்‌ குறிக்கோள்களும்‌ பாட அடைவு தொடர்பான தகவல்களும்‌ 


1.1 பாடக்‌ குறிக்கோள்கள்‌ 


கணிதத்தினை கூடியளவு விளங்கிக்‌ கொள்வதற்காக மாணவர்களுக்கு கணித ரீதியான 


ஆரம்ப எணணக்கருவைப்‌ பெற்றுக்‌ கொடுத்தல்‌ 


கணித ரீதியான பிரசினம்‌ தீர்த்தல்களுக்கு முறையான விளக்கத்தையும்‌ தெளிவையும்‌ 
மாணவர்களுக்கு பெற்றுக்‌ கொடுத்தல்‌ 


கணிதம்‌ தொடர்பான தர்க்கரீதியான சிந்தனை தொடர்பாக மாணவர்களின்‌ உளப்பாங்கை 


அதிகரித்தல்‌ 


கணிதம்‌ கற்றலுக்காக மாணவர்களை உற்சாகப்படுத்தல்‌ 


குறிப்பு : 
இந்த புதிய பாடத்திட்டத்தின்‌ படி கணிதம்‌ சார்‌ அறிவை அதிகரிப்பது மட்டும்‌ அல்லாது 
அன்றாட வாழ்க்கையில்‌ கணிதஞ்சார்‌ அறிவைப்‌ பயன்படுத்தும்‌ திறனை அதிகரிப்பதன்‌ 
மூலம்‌ உள்ளார்ந்த அபிவிருத்தி ஏற்படும்‌ என எதிர்பார்க்கப்படுகின்றது. 








க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
டி 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


12. பரீட்சார்த்திகளின்‌ பாட அடைவு தொடர்பான புள்ளிவிபர ரீதியான தகவல்கள்‌ 


1.2.1 பாடத்திற்குத்‌ தோற்றிய பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை 


23260 5231 26491 


28178 6023 34201 


அட்டவணை 1 





1.2.2 பரீட்சார்த்திகளினால்‌ தரங்கள்‌ பெற்றுக்கொள்ளப்பட்ட விதம்‌ 


பாடசாலைப்‌ தனிப்பட்ட 
பரீட்சார்த்திகளின்‌ பரீட்சார்த்திகளின்‌ 
தரம்‌ 
4772 16.94 1126 18.70 5898 17 
6595 23.40 1615 26.81 8210 24.01 
13364 47.43 2656 44.10 16020 46.84 





28178 100.00 6023 100.00 34201 100.00 


அட்டவணை 2 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
த்‌ 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


— 


2.3 முதல்‌ முறையாகத்‌ தோற்றிய பாடசாலைப்‌ பரீட்சார்த்திகள்‌ தரங்கள்‌ பெற்றுள்ள முறை 
(மாவட்டங்களின்‌ அடிப்படையில்‌) 





சாதாரண சித்தி சித்தி _ 
சித்தி (S) | (A+B+C+S) — aoe 
பெற்றவர்‌ ன்‌ 
Ab பெற்றவர்‌ 
G 6 
3 $ 
மாவட்டம்‌ = Ẹ 
Da 8 8 6 8 
a É | 6 6 6 6 
© ட ‘8 “இ “1B இ 
€ % B % £ % B % 
ட்‌ B B ட்‌ 
டீ ட ட ட 
1. கொழும்பு 33421 186 5.57 222 6.64 753 | 22.53 | 1701 | 50.90] 1641 | 49.10 


— 
OO 
OO 
ON 
~ 
ON 
Nn 


Eg 
GG வன] ஷன 
ண்ண EOE யா 
23,341 513 
25.86] 301 
JES af 
52.63 


8 
92 | 36.51 


2. கம்பஹா 


j 
© 
J 
nt ON 
+ | — 


— NO — NO N — Uo — NO — — ON NO im ON — ON (09) லே 
I N : 
N 
ON 


EE 

Ne 

© 
9 
$ 
un 
A 
ho 
We 
N 
U 
> 
= 


2. களுத்துறை 
1158 


> 
ore) 
NO 
Nn 
P 
+. 
_— 
ON 
\O 


ட்‌ | 
ON 
iS) 
எண்ணிக்கை 
— — — 
ப N N — I — — R ON W — 
ON — ON NO W NO © NO ON — CO 


4. கண்டி 


> 
~ 
+ 
w 
W 
w 
NO 
ஜெ 
ணட 
> 
w 
னு | 
ON 
N 
N 
> 


5. மாத்தளை 


298 


MN 
© 
w 
= 
w 
ON 
_— 
> 
P 
© 


6. நுவரெலியா 


A: 
N 
—_ 
_— 
ட்‌ 
NO 
Nn 
IN 
aN 
NO 
N 
E 
NO 
N 


7. காலி 


T 
D 
~ 
Á 
00 
O 


8. மாத்தறை 


2 
p< 
N 
= 
Nn 
N 
p< 
w 
P 
© 


9. அம்பாந்தோட்டை 


_— 
NO 
P 
w 


10. யாழ்ப்பாணம்‌ 


— — 
Nn J 
— ° 
Nn ௦ 
` = | N எணிக்‌ 
Nn N | © Ñ | OÓ | o l < I — | o| — = ௨ | S எண்ணிக்கை 
உ | Oo | Aala Inl äl Oo | —<— | Í| ante nln 


11. கிளிநொச்சி 


(2 
= 
ON 
NO 
Oo 
— 


12. மன்னார்‌ 


_— 

CO} © 
= | a 
co} Ww 


a 
—_ 
+. 
N 
> 
p< 
OO 


— 
Nn 
ல 
: ட்‌ 
N > 
லெ ஓ 
— N 
Uo Oo 
ல்‌ 


13. வவுனியா 


NO 
© 
Nn 
as 
P 
ON 


— — 

— ON | O. — NO © 
லர — | ச ON | + NO J — 
ol + | œ G | 2 © ° ON 


Nn Nn 
— Nn 


14. முல்லைத்தீவ[ 


NO 
MN 
NO 
oO 
னு | 
w 
NO 
Nn 
© 
© 
_— 
ON 
© 
ON 
w 
P 
NO 


—_ 
NO 
—_ 
ON 

B 
—_ 
Nn 
K 
P 
O 
~ 
+. 
Nn 
N 
_— 


15. மட்டக்களப்பு 


+. 
© 
NO 
“es 
~l 
_— 


42.79 234 | 57.21 


16. அம்பாறை 


NO 
| 
B 
NO 
_— 
~ 
Nn 
K 


— 
ON 
~] 
= 
~] 
NO 


17. திருகோணமலை 


1 
a 
oo 


67.41 


Oo 
© 
_— 
p< 
t> 
Oo 
NO 
N 
© 


17.30 422 | 32.59 73 


— 
I 
NO 
Nn 


18. குருநாகல்‌ 


+. 
as 
NO 
N 
ON 
w 


19. புத்தளம்‌ 22.91] 175 | 41.77] 244] 58.23 


Nn 
© 
OO 
02 
~ 
ON 
A 
p< 
N 
p< 
= 
OO 
Oo 
—_ 
OO 
~ 
© 
—_ 
NO 
© 
Oo 
= 
P 
© 
Oo 
—_ 
OO 


20. அனுராதபுரம்‌ 2.60 


—_ 
OO 
N 
_— 
p< 
© 
© 
mn 
Nn 
za 
_— 
+. 


14 


NN 
2 
D 
oo 
š 
a] a 
ON 
BE 
IN 


21. பொலன்னறுவை 


x 
23. மொனராகலை 2.30 4.61 10.14 24.88 
24. இரத்தினபுரி 3.26 4.40 12.05] 151 | 24.59 


N 
\o 
© 
= 
oN 
ம 


— N — — 2 N ove) N +. ON — +. N in 


119 | 19.77 34.39 65.61 
3.97 | 3770 | 22.04] 7745 | 45.28 | 9360 | 54.72 


25. கேகாலை 


pd 

J 

— ஓ ON N O 

© © — — +. 

Og N +. ஷி ~ 

A 
+. 
ல 
in J NO — N Nn 

— 
N i 
— 
tn 
— 
+. 


691 


மொத்தம்‌ 


அட்டவணை 3 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
ட்ட 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


1.2.4 வகுப்பாயிடை அடிப்படையில்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 


: i ! ; . சதவீத 
வகுப்பாயிடை மீடிறன்‌ சதவீத மீடிறன்‌ ள்‌ மீடிறன்‌ ; : 
eee நரல்‌ திரள்‌ மீடிறன்‌ 


21 - 60 3490 10.20 30417 88.94 


ii I ee 


அட்டவணை 4 





மேலே தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப இந்த பாடத்திற்காக 31-40 என்ற வீச்சினுள்‌ புள்ளிகளைப்‌ பெற்ற 
பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை S607 ஆகும்‌. அதனை சதவீதமாக எடூக்கும்போது 16.39% ஆகும்‌. 40 
புள்ளியைவிடக்‌ குறைவாகப்‌ புள்ளிகளைப்‌ பெற்றவர்களின்‌ எண்ணிக்கை 22204 ஆவதோடூ அது 64.92% 
ஆகும்‌. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ ஆ. 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


‘OW WCC NEEL wyelrosms2g hoffe யவ Duoroursuspe [16 01 

ISnnOannmmMsey ÁFA ஒப -LusvovilEMmL ÁSA owp rote +I wueGdEnnyore ape LG} %66 [கயன்‌ Luwogucopous# pre 
‘TOT! 06/6 OEREN Sle 19 IFW 6 FAs Tape AUP ATS] LumguccpowergGe We FEIT NGO ஒயு்ழ.॥மமாம 
“ராடுமமாமஐ SM Tape Smeg hoi ஓடு AT PRPO Ç மழகக யமாமா [ர லை ம J] ழ்‌ யா 

q £0 Dui€gretS WPRPU MUTIL மகையம பாபா (J VEPWEY ] MES ODEEONY மழடுகையமாம [ர VG ர படிய பலம 


2 INNES LUNE You கமலமும்‌ TINA ராமர்‌ weran TW7/7)/O[/Cy) ர Niooro 


பற்றிய பகுப்பாய்வு 


1.3 பாட அடைவு 


வினாத்தாள்‌ 1 இலே வினாக்களைத்‌ தெரிவு செய்துள்ள முறை 


1.3.1 


LI 





MRTG umo 


el cl II 01 6 

























































































































































































முரி) Eme MEO டம பரம 
(ஏ magany EON) ர யய - ராக LGB - 01 
SIOZ - அறா Nes) '@ யாடு ௪ 


(001 


Teese Tinnmmeg ro 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


1.3.2 வினாத்தாள்‌ I இல்‌ - பகுதி A,B இற்குரிய வினாக்களுக்கான இலகுச்சுட்டி 


இலகுச்சுட்டி 


க.பொ.த. (உ.தர)ப்‌ பரீட்சை - 2015 
10 - இணைந்த கணிதம்‌ - வினாப்பத்திரம்‌ I (பகுதி A, B) 
ஒவ்வொரு வினாக்களினதும்‌ இலகுச்சுட்டி 





















































8 9 10 11 12 13 14 
வினா இலக்கம்‌ 





15 16 17 


வரைபு 2 - (RD/16/05/AL படிவத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு தயாரிக்கப்பட்டது.) 


மேற்படி வரைபின்‌ மூலம்‌ இவ்‌ வினாக்களுள்‌ அதிக இலகுத்தன்மையுடையது 14ஆவது வினாவாவதுடன்‌ 
அதன்‌ இலகுத்தன்மை 58% மட்டுமாகும்‌. குறைந்த இலகுத்தன்மை காணப்படுவது 06 ஆம்‌ வினாவாவதோடூ 
அதன்‌ இலகுத்தன்மை 24% மட்டுமேயாகும்‌. 


1.3.3 


புள்ளிகள்‌ பெற்ற சதவீதம்‌ 





வினாத்தாள்‌ 1இல்‌ பகுதி B இற்கு புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ 


க.பொ.த. (உ.தர)ப்‌ பரீட்சை - 2015 
10 - இணைந்த கணிதம்‌ - வினாப்பத்திரம்‌ ] பகுதி B 
வினாக்களுக்கு புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ 











புள்ளி 
வீச்சு 








ச 00-37% 
[-3 38-75% 
76-113% 


w 174. 






































2222220222 


வினா இலக்கம்‌ 


இங்கு 11 ஆம்‌ வினாவிற்கு 
வழங்கப்பட்ட மொத்தப்‌ புள்ளிகள்‌ 
150 ஆகும்‌. வரைபிற்கேற்ப 
அந்தப்‌ புள்ளிகளில்‌ 76- 
100% என்ற வீச்சில்‌ அதாவது 
114-150 என்ற வீச்சினுள்‌ 
பரீட்சார்த்திகளூள்‌ 04% இனர்‌ 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 
இந்த வினாவிற்காக உரிய 
புள்ளிகளுள்‌ 51-75% என்ற 
வீச்சில்‌ அதாவது 76-113 
என்ற வீச்சினுள்‌ 09% இனர்‌ 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


26-50% என்ற வீச்சில்‌ அதாவது 
38 - 75 என்ற வீச்சினுள்‌ 
22% இனர்‌ புள்ளிகளைப்‌ 
பெற்றுள்ளதோடு 0-25% என்ற 
வீச்சில்‌ அதாவது 0-37 வரையான 
வீச்சிற்குரிய புள்ளிகளை 65% 
இனர்‌ பெற்றுள்ளனர்‌. 


வரைபு 3 - (RD/16/02/AL படிவத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு தயாரிக்கப்பட்டது.) 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_6- 


Download Marking Schemes at : www.freebooks.|k 





IA WCC WWF WE ஏ (1) Es wgn (p) 
FON əmr ‘THT YTG மாலமடமுடு WB (V) Fs Tuc றா (p) மய Tie [ர Nndegdp lar 
(மடு nneeL UME Duwi) கமலமும்‌ TINANA ராமர்‌ WRATH 70/91/0000 `r ராம்மாம 


TANKS Lie Ts Dek gogogo 


LI 91 GT VI cl CL IL 
(Q) (CNA ADD (DIP) (6) O (Q 6) (q) (e) (q) (e) (q) (e) 
(1) (1) (I) ODO 00 0) (00 0) 00 © மரு) (W) (0 (0 (000 CD EDD (00 000) 00 (5 
















































































ராம 














1.3.4 வினாத்தாள்‌ 1 இனது B பகுதி வினாக்களின்‌ ஒவ்வொரு பிரிவுகளுக்கும்‌ உப பிரிவுகளுக்கும்‌ 
விடையளிக்கப்பட்டூுள்ள விதம்‌ 


001 


WIFE alGwuoyoe-ehnn—s / aloo PEM [so DIOR 
(ஏ EON) ர ஏய்‌இன்றாயரடி - ayore செல - OT 
SIOZ - அறா (ரச்‌) '@ ‘ung `@ 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 


MODIS Wp OWE win (q) EON WELLIES ‘qe ரூ qam ரல (p) ய ae ரர : ராமப ௫ 
BINT AA PFE- மடிடு ராப யல digg dad) Td wie PIONO நமம மாமல VLR ONY 
(மட பகழையாளம்‌ இழை PHPPP Tinndng ராமர) wewnsdn TW/pO/O1/Gy) `ç Hí8asnə 


aep Ns DLE POLO 
LL 91 GL 171 EL Cl IL 


(9) (g) (g) 


(q) (e) (9) (e) 


























(9) (g) 







































































(3) (q) 





















































© 
கு 
T1919 S ©) 09 G 




















001 
ராம1௦2இமுட ராமம்‌ ம MERE WUV DIMOV 
(g EON) ர MEEN - ரூமில எம - OT 
SIOZ - அரா ஈர்‌) E ‘ung `@ 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 


TA 90௦ NEEL மடக்‌ அ/மி Fle 

Duoroursuspe Grete [ர EnnDorannmmsoteleg LGA MAUI NEPPEL 0006 ORUE Se (9118612829 ho fee 
FOG பம ANTS] {uous gle qoyoegEElue afin ‘Yor கம Tape mL YSO TVA ரா மலையா Ç மூழமகைய/ரட Lo1udspnLicons 
LI யன்று ]] MAGG ஏ FON DiEpwte முகையம ru Tie PPPO பார்மா ட] NSP wey J Ms கெடு Y ரர பயம 


மடு ாகஓழ்யாள்‌ Doug) கழுமூகமாமலன்‌ iure) nod) புகையான்‌ -TV/Z0/91/G4) 9 Hígqsnə 


MPEG யர 



















































































































































































a LI 91 cI pI €I TI lI 01 6 b 9 ௦ r € Ç I 

ட 0 

> 

Ë 01 
6) oz 
È 

G 08 
Š I 
ே 

É OS 
6 09 
8 

= OL 
Ë 

€ 08 
6) 

a 06 
@ 

= 001 
É 

a முரி) படியோ ÁE சேட்‌ OPO 

Ë (g adany EON) 1 ஏய்யா - ராக பெரம்‌ ௫ - OI 

a SIOZ - அறா Nes) '@ யாடு ௪ 

ம) 

௫) 

= 


eee ராயா FO 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


1.3.6 வினாத்தாள்‌ H இன்‌ A,B பகுதிகளிற்குரிய வினாக்களின்‌ இலகுச்சுட்டி 


க.பொ.த. (உ.தர)ப்‌ பரீட்சை - 2015 
10 - இணைந்த கணிதம்‌ - வினாப்பத்திரம்‌ 11- (பகுதி A, B) 
ஒவ்வொரு வினாக்களினதும்‌ இலகுச்சுட்டி 






























































8 9 10 11 12 13 
வினா இலக்கம்‌ 





வரைபு 7 - (RD/16/05/AL படிவத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு தயாரிக்கப்பட்டது.) 


மேற்படி வரைபிற்கேற்ப இவ்‌ வினாக்களுள்‌ அதிக இலகுத்தன்மையுடையது 16வது வினாவாவதுடன்‌ அதன்‌ 
இலகுத்தன்மை 69% மட்டூமாகும்‌. குறைந்த இலகுத்தன்மை காணப்படுவது 5 ஆம்‌ வினாவாவதோடூ அதன்‌ 
இலகுத்தன்மை 18% மட்டுமேயாகும்‌. 


1.3.7 வினாத்தாள்‌ H இன்‌ B பகுதிக்காக புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ 


க.பொ.த. (உ.தர)ப்‌ பரீட்சை - 2015 இங்கு, 

10 இணைந்த கணிதம்‌ - வினாப்பத்திரம்‌ I பகுதி B வினாப்பத்திரம்‌ 11 இற்கு 150 
வினாக்களுக்குப்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டூுள்ள விதம்‌ (புள்ளி வீச்சுக்கு ஏற்ப) புள்ளிகள்‌ ஒதுக்கப்பட்டூுள்ளன. 
அந்தப்‌ புள்ளிகள்‌ 76 - 1004 
ஆயிடையில்‌ அதாவது, 
114 - 150 புள்ளிகளுக்கிடையில்‌ 
பெறறுககொண்டவர æ 
விடையளித்த மாணவர்களுள்‌ 
புள்ளிகளின்‌ 64 ஆனோர்‌ மட்டுமேயாகும்‌. 
asimi | இந்த முறைக்கு ஏற்ப அந்த 
வினாக்களுக்காக உரிய 
Œ 00-37% I I 6 
u புள்ளிகளுள்‌ 51 - 754 வீதமான 
ங்கம்‌ ஆயிடையில்‌ அதாவது 
er |> 15 புள்ளிகளுக்கிடையில்‌ 
ணன பெற்றவர்கள்‌ 102 ஆவதோடூ 
புள்ளிகள்‌ 26 - 50% மான 
ஆயிடையில்‌ அதாவது 
38 -75 இற்கிடையில்‌ 39% 
ஆனோர்‌ மட்டும்‌ 0 - 254 மான 
ஆயிடையில்‌ அதாவது 0 - 37 
என்ற வீச்சின்‌ இடையே 45% 
ஆனோர்‌ மட்டுமே ஆகும்‌. 





























புள்ளிகள்‌ பெற்ற சதவீதம்‌ 









































வினா இலக்கம்‌ 


வரைபு 8 - (RD/16/02/AL படிவத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு தயாரிக்கப்பட்டது.) 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
- 10 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


TIA ரூ ராமல மரா ate (IH) V டிய Lie xm ௦971 ராமம்‌ ஊரு y (1) (6) டயம qe II 
: ராமப ௫ 
[சோடு ராபா Te மும்ம ப டி WY ராப்‌ digg 
Tod) ராடும்‌ MORVE cogtiicons ANNY ‘re [மல யை கலையா ஸாரம்‌ n9oq9o@Qoro% TINAND qed) Wear TW/pO/OT/Cy) 6 யமா 


















































































































































ராயடுகைழ்று ஈட DLK YIREO 
LT 9T ST VI €I cL IL 
(q) 6) (£) (Z) (Ta) e) p) (QP POA 0 6 0) (e) 
யமி © (ODA ©) | (WI (IO ய ம (J (HDC ODDO CO ADC, ம ॥ 
=== == w > w| >| w > w > 0 w > 
0 
01 
OC 
06 ஐ 
2 
ùo $ 
ட்‌ 
2. 
os $ 
09 
OL 
09 
06 


ONT 


WIFE OE ரய யமாமா க ராகா டி. யாமி DIVOVE 
(ஏ EON) 1 Aw - ராமல சமய - OI 
SIOZ - அமரா Nes) '@ ‘ung ‘= 


- 11 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 


1.3.8 வினாத்தாள்‌ 11 இன்‌ B பகுதியின்‌ ஒவ்வொரு வினாவின்‌ பகுதிகளுக்கும்‌ உப 


பகுதிகளுக்கும்‌ விடை எழுதியுள்ள முறை 


‘DIT ௪0 ANWWEEOUG WG (q) 
kogn வய TFS ç] NA 90 TWHWESHUOB WE (V) kyn puo ae ரர ndegGEPrinicsrs ana VIND 
VMI woyseqwee Gdn EIDEN 17/0/91/03) : 01 Niooro 


TDAH Lgl NTE NADP மயக்க (யாம 


LT OT CT VI ET CI IT 
(q) (e) (q) (e) (111) (1!) (1) (q) (e) (q) (e) 


















































































































































001 


TIWSINSESH LOG WYLLYS ராமரா OPES Durogr 
(ஏ FON) ரர nEn - Epor சமல - 07 
GIOT - அறா (4E) '@ ‘ung :க 


ரா1௦22ம௫ 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 


கர 4 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


பகுதி 11 
வினாக்களும்‌ அவற்றிற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விபரங்களும்‌ 


2al வினாப்பத்திரம்‌ 1 உம்‌ அதற்கு விடையளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான 
விபரங்களும்‌ 


2.1.1 வினாப்பத்திரம்‌ 1 - கட்டமைப்பு 


நேரம்‌ 03 மணித்தியாலங்கள்‌. மொத்தம்‌ 100 புள்ளிகள்‌ 
இவ்வினாத்தாள்‌ இரண்டு பகுதிகளைக்‌ கொண்டது. 


பகுதி A - 10 வினாக்கள்‌. எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுத 
வேண்டும்‌. ஒரு வினாவுக்கு 25 புள்ளிகள்‌ வீதம்‌ 250 புள்ளிகள்‌ 


பகுதி B - ஏழு வினாக்கள்‌. ஜந்து வினாக்களுக்கு மாத்திரம்‌ விடை 


எழுத வேண்டும்‌. ஒரு வினாவுக்கு 150 புள்ளிகள்‌ வீதம்‌ 750 


புள்ளிகள்‌. 
வினாத்தாள்‌ I இற்கு மொத்தப்‌ புள்ளிகள்‌ = (2504750) + 10= 1000+ 10=100 


பரீட்சையில்‌ பகுதி A யிற்கு வினாத்தாளின்‌ ஒவ்வொரு வினாவிற்கும்‌ 
விடப்பட்டுள்ள இடத்தில்‌ விடையை எழுத வேண்டும்‌. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
ms ie ee 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


2.1.2 இணைந்த கணிதம்‌ I ஆவது வினாத்தாளுக்காக விடை எழுதியுள்ள முறைகள்‌ 


இந்த வினாத்தாளில்‌ பகுதி A யிற்குரிய பத்து வினாக்களுக்கும்‌ கண்டிப்பாக விடை எழுத வேண்டும்‌. 
எனினும்‌ அதற்கு விடை எழுதிய பல்வேறு முறைகளைக்‌ காண முடிந்தது, இந்த 10 வினாக்களுக்கும்‌ விடை 
எழுத முயற்சித்த பரீட்சார்த்திகளின்‌ சதவீதம்‌, அதற்கேற்ப அந்த வினாவின்‌ இலகுத்தன்மை என்பன கீழே 
உள்ள வரைபில்‌ காட்டப்பட்டூுள்ளன. 


க.பொ.த. (உ.தர)ப்‌ பரீட்சை - 2015 
10 - இணைந்த கணிதம்‌ - வினாத்தாள்‌ 1 (பகுதி &) 











YY விடை எழுதியுள்ளமை 








ஜி இலகுத்தன்மை 


























— 








ன ரச 


B B 8 8 B 8 3 8 B B 


—— சச 
ன ச? GGV8I!—SNSS 


Z 
Gs r ——= 
Fir 
121A Z f 2 


வினா வக்கம்‌ 


Z 
—D 
Z 
Z 
Z 
Z 
Z 
Z 
Zs 
Zs 
Zs 
Zs 
Zs 
Zs 
2 
2 
Z 
Z 


~ 
N 


D 





வரைபு 11 : இணைந்த கணிதம்‌ 1 இன்‌ பகுதி A யின்‌ வினாக்களுக்கு விடை எழுத முயற்சித்த பரீட்சார்த்திகளின்‌ 
சதவீதம்‌ மற்றும்‌ அந்த ஒவ்வொரு வினாவினதும்‌ இலகுத்தன்மை. 


வினாப்பத்திரத்திற்கு தோற்றிய பரீட்சார்த்திகளுள்‌ 90% இற்கு அதிகமானோர்‌ விடையளித்திருந்தது 
1, 2 ஆம்‌ வினாக்களுக்கு மட்டுமேயாகும்‌. பரீட்சார்த்திகளுள்‌ அதிக சதவீதத்தினர்‌ 1 ஆம்‌ வினாவிற்கு 
விடையளித்திருந்ததுடன்‌ அதன்‌ சதவீதம்‌ 97% ஆகும்‌. பத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க வேண்டியது 
கட்டாயமாக இருப்பினும்‌ சகல பரீட்சார்த்திகளினாலும்‌ விடை எழுதுவதற்கு முயற்சித்துள்ள ஒரே ஒரு வினாவேனும்‌ 
இந்த பத்து வினாக்களிடையேயும்‌ காணப்படாமையை விசேட கவனத்திற்‌ கொள்ள வேண்டியதுடன்‌ அவதானிக்கப்பட 


வேணடியதாகும்‌. 


மேலும்‌ 3 ஆம்‌ 8 ஆம்‌ இலக்க வினாக்களுக்கு விடையளித்திருந்த பரீட்சார்த்திகள்‌ 80% த்தினை 
விடக்‌ குறைந்த சதவீதத்தினர்‌ என அறிய முடிந்தது. அவ்வாறெனின்‌, 20% இற்கும்‌ அதிக சதவீதத்தினர்‌ அந்த 
வினாக்கள்‌ இரண்டிற்கும்‌ எந்த மட்டத்தினரும்‌ விடை எழுத கருத்திற்கொள்ளாது இருந்துள்ளனர்‌. 3 ஆம்‌ இலக்க 
வினாவிற்காக விடையளிப்பதற்கு முயற்சித்து இருந்த பரீட்சார்த்திகள்‌ 76% த்தினர்‌ மட்டுமேயாகும்‌. 


இலகுவாகவும்‌ சரியாகவும்‌ விடை எழுதுவதன்‌ மூலம்‌ பரீட்சார்த்திகள்‌ மிகவும்‌ திருப்திகரமாக 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளதாக எதிர்பார்ப்பதுடன்‌ இந்தப்‌ பத்து வினாக்களின்‌ இலகுத்தன்மை 50% இனை அண்மித்து 
இருந்தமை. 1 தொடக்கம்‌ 7 வரையிலான வினாக்களுக்கு மட்டுமேயாகும்‌. அது 52% ஆகும்‌. எஞ்சிய எட்டு 
வினாக்களினதும்‌ இலகுத்தன்மை 40% இனை விடக்‌ குறைந்ததோடூ மிகவும்‌ குறைவாக விடை எழுதியிருந்த 
வினா 3 இனது இலகுத்தன்மை 28% இனை விட மிகக்‌ குறைந்ததாக எல்லைப்பட்டிருந்தது. பரீட்சார்த்திகளில்‌ 
97% ஆன உச்ச சதவீதத்தினர்‌ விடை எழுதியிருந்த வினா இலக்கம்‌ 1 இன்‌ இலகுத்தன்மை 55% இற்கு 
மட்டுப்படுத்தப்பட்டிருந்தமை தெட்டத்‌ தெளிவான பண்பொன்றாக காணப்பட்டதுடன்‌ இலகுத்தன்மை குறைந்த 
வினாக்களுள்‌ 2 ஆவது வினாவானது இரண்டாம்‌ இடத்தைப்‌ பெற்றுள்ளது. பொதுவாகப்‌ பார்க்கும்‌ போது பத்து 
வினாக்களின்‌ இலகுத்தன்மை 25 - 57 என்ற வீச்சிற்கு குறைவடைந்திருந்தமையை அவதானிக்க முடிந்தது, 


இந்த பத்து வினாக்களையும்‌ செய்த பரீட்சார்த்திகளின்‌ துலங்களின்‌ தன்மையை மிகவும்‌ பகுப்பாய்ந்து 
பார்ப்பதற்காக அட்டவணையில்‌ காட்டியுள்ள தகவல்களைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. 
க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 


- 14 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


x mas — ee eee 


புள்ளிகளைப்‌ 
பெறாதோரின்‌ 33 | 31 | 35 | 52 | 40 | 19 | 21 | 40 | 45 
விடை எழுதி : 
சதவீதம்‌ 


இருந்த 
. . . 25 புள்ளிகளையும்‌ 
பரீட்சார்திகளுள்‌ 
பெற்றவர்களின்‌ 30 13 10 4 22 14 | 39 19 5 
சதவீதம்‌ 


அட்டவணை 5 : இணைந்த கணிதம்‌ 1 இன்‌ பகுதி A யின்‌ ஒவ்வொரு வினாவிற்கும்‌ விடை எழுதிய பரீட்சார்த்திகளுள்‌ 





புள்ளிகளைப்‌ பெறாத மற்றும்‌ 25 புள்ளிகளையும்‌ பெற்ற பரீட்சார்த்திகளின்‌ சதவீதம்‌ 


வினாவிற்குரிய முழு அளவிலான புள்ளிகளையும்‌ பெற்றுக்கொண்ட பரீட்சார்த்திகளுள்‌ மிகக்‌ கூடிய 
சதவீதத்தினர்‌ அதாவது 39% இனை பெற்றது வினா இலக்கம்‌ 7 இற்கு என்பதையும்‌ ஏனைய வினாவிற்காக 
25 புள்ளிகளையும்‌ பெற்றுக்கொண்ட பரீட்சார்த்திகளின்‌ சதவீதம்‌ 30% இனைத்‌ தாண்டவில்லை என்பதும்‌ 
மேலேயுள்ள தகவல்கள்‌ மூலம்‌ தெரியவருகிறது. வினா இலக்கம்‌ 4 இற்கு 25 புள்ளிகளைப்‌ பெற்றுக்கொண்ட 
பரீட்சார்த்திகளின்‌ சதவீதம்‌ 4% மட்டுமேயாகும்‌. இந்த வினாவிற்கு விடை எழுதிய பரீட்சார்த்திகளுள்‌ 35% இனர்‌ 
புள்ளிகளைப்‌ பெற்றிருக்கவில்லை என்பது தெரிகிறது. அதற்கு மேலதிகமாக வினா இலக்கம்‌ 5, 6, 9, 10 என்ற 
ஐந்து வினாக்களுக்கும்‌ விடை எழுத முயற்சித்த பரீட்சார்த்திகளுள்‌ 40% இற்குக்‌ குறையாத சதவீதத்தினர்‌ 
ஒரு புள்ளியைக்‌ கூடப்‌ பெற்றிறாமை தெட்டத்‌ தெளிவாகத்‌ தெரிகிறது. இணைந்த கணித பாடத்தில்‌ 1 ஆவது 
வினாத்தாளில்‌ அடிப்படையாக அமைந்த தூய கணித விடயத்திற்குரிய வரைவிலக்கணங்கள்‌ மற்றும்‌ அடிப்படை 
எண்ணக்கருக்களை கருத்திற்‌ கொண்டு தயாரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள இந்த பத்து வினாக்களும்‌ அந்தப்‌ 
பாடத்திற்கு தோற்றியுள்ள பரீட்சார்த்திகளுக்கு மிகவும்‌ இலகுவாகப்‌ புள்ளிகளைப்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌ என 
எதிர்பார்க்கப்பட்டாலும்‌ மேலுள்ள தரவுகளில்‌ இருந்து தெரியவருவது அது நடைபெறவில்லை என்பதாகும்‌. 


இணைந்த கணிதம்‌ வினாப்பத்திரம்‌ 1 இன்‌ பகுதி B யிலே தரப்பட்ட ஏழு வினாக்களில்‌ தமது 
விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்யப்பட்ட ஐந்து வினாக்களுக்கு மட்டும்‌ விடை எழுத வேண்டியதோடூ அந்த 
ஒவ்வொரு வினாக்களுக்காகவும்‌ வினாப்பத்திரம்‌ | இற்குரிய புள்ளி 1000 இல்‌ 150 என்றவாறு கிடைக்கப்பெறும்‌. 
அந்த வினாவைத்‌ தெரிவு செய்த முறையில்‌ அவற்றின்‌ இலகுத்தன்மை கீழேயுள்ள வரைபில்‌ காட்டப்பட்டூள்ளது. 


க.பொ.த. (உ.தர)ப்‌ பரீட்சை - 2015 
10 - இணைந்த கணிதம்‌ - வினாத்தாள்‌ I (பகுதி B) 























Y விடை எழுதியுள்ளமை 
வு இலகுத்தன்மை 

















Y 
] 
] 
p 


9 
m" u" பா பாபா பார பா பர பாடா பாரடா பா பா பா பாடா 
Pragaga gng ng ககக ககக க காக காக தாக, 
ப்பட்ட TT TT TTT TT TT 
வய வப வபா ee றியி 
Mete e டட டட ட்டா டட ட்ட ட டர 
(eT etal வட்ட பட்ட வட்ட வட்ட வட்ட வட்ட 


வினா இலக்கம்‌ 





வரைபு 12 : இணைந்த கணிதம்‌ 1 இன்‌ பகுதி B யின்‌ வினாக்களுக்கு விடை எழுத முயற்சித்த 
பரீட்சார்த்திகளின்‌ சதவீதம்‌ மற்றும்‌ அந்த ஒவ்வொரு வினாவினதும்‌ இலகுத்தன்மை. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 15 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினாத்தாள்‌ 1 இன்‌ பகுதி B யில்‌ தரப்பட்டுள்ள ஏழு வினாக்களில்‌ அதிகமாக அதாவது, 99% ஆக 
உயர்ந்தபட்சம்‌ தெரிவு செய்வதற்கு முடியுமாய்‌ இருப்பது 14ஆம்‌ வினாவாகும்‌. இந்த வினாவின்‌ இலகுத்தன்மை 
உயர்வாகக்‌ காணப்படுவதுடன்‌ அது 55% ஆகும்‌. அதன்‌ மூலம்‌ அறிய முடிவது இந்த வினாப்பத்திரத்தின்‌ 
பகுதி A யில்‌ உள்ள வினாக்களை விட அதிகமாக 14 ஆவது வினாவிற்கு விடை எழுதுவதற்கு மாணவர்கள்‌ 
முன்‌ஆயத்தமாக உள்ளனரென்பது தெளிவாகிறது. இந்த வினாவிற்கு அடிப்படையாக அமைவது “அட்சர 
கணிதம்‌” என்ற கருப்பொருளின்‌ கீழ்‌ வருகின்ற அட்சரகணித காரணிகள்‌ மற்றும்‌ மீதித்‌ தேற்றம்‌, இருபடிச்‌ 


சார்புகள்‌ போன்ற விடயங்களாகும்‌. 


வினாத்தாள்‌ 1 இன்‌ பகுதி B பகுதியிலே உள்ள வினாக்களில்‌ இருந்து மிகவும்‌ குறைவாக 
தெரிவு செய்யப்பட்டிருப்பது 17 ஆவது வினாவாகும்‌. அது பரீட்சார்த்திகளில்‌ 53% த்தினர்‌ ஆகும்‌. அதன்‌ 
இலகுத்தன்மை 45% ஆவதோடு அதன்‌ இலகுத்தன்மைகளில்‌ இரண்டாவதாக இருப்பது 11 ஆவது 
வினாவிற்கு மட்டுமேயாகும்‌. தரப்பட்ட ஏழு வினாக்களில்‌ மிகவும்‌ குறைவான இலகுத்தன்மை காணப்படுவது 
11 ஆம்‌ வினாவாவதோடு அது 51% ஆகும்‌. வினாப்பத்திரம்‌ I இன்‌ பகுதி A யில்‌ 1 மற்றும்‌ 7 ஆம்‌ 
வினாக்களைத்‌ தவிர எஞ்சிய எட்டு வினாக்களினதும்‌ இலகுத்தன்மை பகுதி B யின்‌ வினாக்களில்‌ குறைந்த 
இலகுத்தன்மையை விட மிகக்‌ குறைவானது. அதன்‌ மூலம்‌ அறிய முடிவது வினாப்பத்திரம்‌ | இன்‌ பகுதி 
A யிற்கு விடை எழுதுவதைவிட B பகுதிக்கு விடை அளிப்பதன்‌ மூலம்‌ பரீட்சார்த்திகள்‌ புள்ளியைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு முயற்சித்துள்ளனர்‌ என்பதாகும்‌. அந்த முயற்சி வெற்றியளித்துள்ளமையைக்‌ காண 
முடிகிறது. மேலும்‌ வினாப்பத்திரம்‌ I இன்‌ A பகுதியின்‌ வினாக்களில்‌ நடுத்தர இலகுத்தன்மை (Average 
facility) 41] ஆவதோடூ பகுதி B யின்‌ வினாக்களில்‌ நடுத்தர இலகுத்தன்மை 50% ஆகும்‌. அதன்‌ மூலம்‌ 
மேலுள்ள கருத்து உறுதிப்படூத்தப்படுகிறது. அதற்கேற்ப வினாப்பத்திரம்‌ 1 இன்‌ மொத்த இலகுத்தன்மை 
(Overall facility) 48% ஆகும்‌. 


வினாத்தாள்‌ 1 இன்‌ மொத்த இலகுத்தன்மை 48% இற்கு எல்லைப்படுத்தப்பட்டமையின்‌ மூலம்‌ 
தெரியவருவது இணைந்த கணிதத்தில்‌ மிகவும்‌ தத்துவமான விடயங்கள்‌ அடங்கிய தூய கணித விடயங்களைக்‌ 
கொண்டூ தயாரிக்கப்பட்ட வினாக்களுக்கு உயர்ந்த புள்ளிகளைப்‌ பெற்றுக்கொள்ளுமாறு விடைகளை 
அளிப்பதற்கு முயற்சித்து இருக்கவில்லை. இந்தப்‌ பின்னடைவை இல்லாது செய்வதற்காக இந்த வினாத்தாளில்‌ 
பகுதி & யில்‌ அடங்கியுள்ள வினாவின்‌ தன்மையிலேயே எளிய மற்றும்‌ நேரடியான வினாக்களை தினமும்‌ 
மீட்டுவதில்‌ மாணவர்கள்‌ ஈடுபட வேண்டும்‌. விரிவான அல்லது பாட அலகுகளை சார்பாகவோ இவ்வகையான 
சுருக்க வினாக்கள்‌ உட்பட்ட மீட்டல்‌ பயிற்சிகளில்‌ மாணவர்கள்‌ ஈடூபட்டூ குறுகிய காலத்தினுள்‌ அவ்வகையான 
வினாக்களுக்கு விடை அளித்து உச்ச அளவிலான புள்ளிகளைப்‌ பெறும்‌ திறன்‌ அவர்களுள்‌ விருத்தி 
செய்யப்படல்‌ வேண்டும்‌. அதன்‌ மூலம்‌ மாணவர்களுக்கு கையாளக்கூடிய திறமை மற்றைய வினாப்பத்திரங்களில்‌ 
அடங்கியுள்ள வினாக்களுக்கு சரியாக விடை எழுதுவதற்கு அவர்களுக்கு மனத்தைரியம்‌ வரும்‌. அதன்‌ மூலம்‌ 
மிகவும்‌ திருப்திப்‌ படக்கூடிய பெபேறுகளைப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்காக மாணவர்களை ஈடுபடுத்த முடியும்‌. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
z 16 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


2.1.3 I ஆவது வினாத்தாளில்‌ ஒவ்வொரு வினாக்கள்‌ அவற்றிற்கு எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, 
புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌, விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்பும்‌ ஆலோசனைகளும்‌ 


இணைந்த கணிதம்‌ வினாத்தாள்‌ I பகுதி A 


1 ஆம்‌ வினா . ன 


ee i 


1. கணிதத்‌ தொகுத்தறிவக்‌ கோட்பாட்டைப்‌ பயன்படுத்தி எல்லா nEZ* இற்கும்‌ 8" - 3” ஆனது 5 இல்‌ 





ஒரு முழுவெண்‌ மடங்கென நிறுவுக. 


N=las, 8-3” =8-3=5. ஆகவே ॥-1இற்கு முடிவு உண்மை (5) 
N=P இற்கு முடிவு உண்மை என்க. 
8) -3 =M, இங்கு m ஓர்‌ நிறைவெண்‌(5) 
n=p+ gė கருதுக; 8" - 3°" =8P(5+3)-3°" 
=(5m +3 )(5+3)- 3°" (s) 


=8x 5m +5x 3° +3P # 3° 


=5(m +3) (6) 


ஃ N=PtlOse முடிவு உண்மை 


இதிலிருந்து = இற்கு முடிவு உண்மை எனின்‌, n = 0--]இற்கும்‌ முடிவு உண்மையாகும்‌. 


` கணிதத்‌ தொகுத்தறி முறைப்படி எல்லா n€ 2" இற்கும்‌ முடிவு poner 5 


1 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


முதலாம்‌ வினா கட்டாய வினாவாக இருப்பினும்‌ பரீட்சார்த்திகளுள்‌ 972 இனர்‌ வினாவிற்கு விடை எழுத 
முயன்றுள்ளனர்‌. வினாவின்‌ இலகுதன்மை 54% இற்கு வரையறுக்கப்பட்டிருந்தது. அதனால்‌ அந்தப்‌ பரீட்சார்த்திகளுக்கு 
பொதுவாகப்‌ பெற்றுக்கொள்ள முடியுமாய்‌ இருந்தது பெறக்‌ கூடிய உயர்‌ அளவிலான புள்ளிகளில்‌ அண்ணளவாக 
அரைவாசி அளவு மட்டூமேயாகும்‌. சில பரீட்சார்த்திகள்‌ அளித்துள்ள விடைகளுள்‌ தெளிவாகத்‌ தெரியும்‌. 
பின்னடைவாக N - p இற்காக எடுகோள்‌ பெறுபேற்றை அட்சர கணித வடிவில்‌ எழுதிகாட்டாமையாகும்‌. 


அதனால்‌ சில பரீட்சார்த்திகள்‌ எ. 3° = Sk, “இங்கு K என்பது மாறிலி” என்ற கூற்றை 
எழுதிக்காட்டவில்லை. அந்தக்‌ காரணத்தினால்‌ பரீட்சார்த்திகளுக்கு 5 புள்ளிகள்‌ கிடைக்காது போனது. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
OS ir se 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 2 


2. சமனிலி | < 2 — x’ ஐத்‌ திருப்தியாக்கும்‌ x இன்‌ எல்லா மெய்ப்‌ பெறுமானங்களையும்‌ காண்க. 






For x> 0 For x <0 

x =2- x° _- x=2- x° 

xX +x- 2 =0 x*-x-2=0 
(x +2)(x-1) =0 (x— 2)(x +]) =0 


— 5 = x=-1 © 


Aliter 

தீர்வு : 1X|-L<x<l 
அ) x<0 ஆக l | J (5) 
x < 2 — x° (5) 


_ ட 2 
x7 +x-2<0 x<2-x 


(x — 1)(x + 2) < 0 
O ப (x + 1)(x - 2) < 0 


~ Siey{x| — 1 < x < 1 (s) 
டட சூ = —1 < x < 0 


x“—x—2 < 0 


2 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


பரீட்சார்த்திகளுள்‌ 932 இனர்‌ மட்டும்‌ இவ்வினாவிற்கு விடை எழுத முயற்சியளித்து இருப்பினும்‌ இந்த 
வினாவின்‌ இலகுதன்மை 26% இற்கு வரையறுக்கப்பட்டிருந்தது. மெய்‌ பெறுமானங்களின்‌ மட்டூப்‌ பெறுமானம்‌ 
தொடர்பாக அட்சர கணித விளக்கம்‌ மிகவும்‌ குறைவு என்பதைக்‌ காண முடியும்‌. 


அதிகளவிலான பரீட்சார்த்திகள்‌ இந்த சமனிலியைத்‌ தீர்க்கும்போது கிடைக்கப்பெறும்‌ அந்நியமான தீர்வுகளை 
(Extraneous Solutions) அப்புறப்படுத்தாமையினால்‌ சரியான தீர்வுத்‌ தொடையைப்‌ பெற முடியாது போனது. 
சில பரீட்சார்த்திகள்‌ இந்தப்‌ பிரசினத்தை வர்க்கித்து தீர்வைக்‌ காணவும்‌ காரணி தொடர்பான அறிவைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளாது பிரசினத்தை சிக்கல்‌ நிலைமைக்கு மாற்றியிருந்தனர்‌. அதனால்‌ தீர்வுத்‌ தொடையை 
எழுத முடியாது இருந்தனர்‌. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 18 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 3 


ஓர்‌ ஆகண்‌ வரிப்படத்தில்‌ சமன்பாடு |z — 3 + 4i| = 2 ஐத்‌ திருப்தியாக்கும்‌ சிக்கலெண்‌ z இனால்‌ 


வகைகுறிக்கப்படூம்‌ புள்ளியின்‌ ஓழுக்கு C யின்‌ பரும்படிப்‌ படத்தை வரைக. இதிலிருந்து, C மீது இருக்கும்‌ 
z இற்கு |z + 4il இன்‌ மிகப்‌ பெரிய பெறுமானத்தையும்‌ மிகச்‌ சிறிய பெறுமானத்தையும்‌ காண்க. 





C என்பது (3,-4) ஐ மையமாகவும்‌, 2 (s) 


அலகை ஆரையாகவும்‌ கொண்ட வட்டமாகும்‌. 


|z- 3+4i | =2 
|z- (3- 4)| =2 
2452-௮ 





யின்‌ மீது 2 இற்கான (2-4 (இன்‌ உயர்வுப்‌ பெறுமானம்‌ 5, 


| Z+4 (இன்‌ இழிவுப்‌ பெறுமானம்‌ 1. 


3 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


பரீட்சார்த்திகளுள்‌ 764 இனர்‌ மட்டும்‌ விடையளித்துள்ள இந்த வினாவின்‌ இலகுதன்மை 28% மான குறைந்த 
மட்டத்திலே காணப்பட்டது. அதிகளவிலான பரீட்சார்த்திகள்‌ ஆகண்‌ வரிப்படம்‌ மற்றும்‌ தெக்காட்டுத்‌ தளம்‌ 
ஆகியவற்றிற்கிடையிலான வேறுபாட்டை அறிந்துகொள்ளவில்லை. அதனால்‌ இது தொடர்பாக கவனத்தைச்‌ 
செலுத்துவது மிகவும்‌ முக்கியமாகும்‌. 


ஆகண்‌ வரிப்படத்திலே 2 புள்ளிகளைச்‌ சரியாகக்‌ குறித்திருப்பினும்‌ 2 புள்ளிகளுக்குமிடையிலான தூ 


ரம்‌ தொடர்பின்‌ விளக்கம்‌ குறைவினால்‌ விடை அளிப்பதில்‌ பின்னடைவு மட்டம்‌ காணப்பட்டது. விடையைப்‌ 


பெறும்போது கேத்திரகணிதம்‌ தொடர்பான விளக்கம்‌ போதாது என்பது தெரிகிறது. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
- 19 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 4 


4. n€ 2" எனவும்‌ nz 5 எனவும்‌ கொள்வோம்‌. (3x + 2) இன்‌ ஈருறுப்பு விரியில்‌ 519 இன்‌ குணகம்‌ 


100 இலும்‌ குறைவாகும்‌. n இன்‌ பெறுமானத்தைக்‌ காண்க. 


(3x2) >> cew (2) 
=X 'C, 3n-r or yn-2r (s) 


n-10=n-2r = r =5 





உ XS cin குணகம்‌ "C, ei 2> 
aC, 35x32 <100— 3" o c) (5) 


n! 


— 3" x 32 <100 
(n-5)!5! 


n> 5ஆதலால்‌ ; N=5, n =D என்பன இயல்தகு பெறுமானங்களாகும்‌. 


n=5 51 30 < 5! ஏற்புடையது 


பே 


n=6 64523 < Seat 


—5. 
~ O 


4 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


பரீட்சார்த்திகளுள்‌ 834 இனர்‌ அளவில்‌ இந்த வினாவைத்‌ தெரிவு செய்திருப்பினும்‌ அதன்‌ இலகுதன்மை 
244 இற்கு வரையறுக்கப்பட்டடிருந்தது. 


இதற்குக்‌ காரணமாக அமைவது அதிகளவான பரீட்சார்த்திகள்‌ ஈருறுப்பு விரிவில்‌ பொது உறுப்பை 


சரியாக எழுதி n - 10 இன்‌ பெருக்கத்தைக்‌ கண்டிருப்பினும்‌ "C3" ” % 32-100 என்ற சமனிலியின்‌ தீர்ப்பதில்‌ 
சிக்கல்‌ ஏற்பட்டிருந்தது. இவ்வாறான சமனிலிகளைச்‌ சரியாக தீர்க்கும்‌ முறை தொடர்பாக மாணவர்கள்‌ கவனஞ்‌ 
செலுத்த வேண்டும்‌. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 20 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 5 


n_ Ah 
5 n€ Zt இற்குப்‌ பேறு lm > - =na" ஜப்‌ பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக 


yra y- 


= 2./2 எனக்‌ காட்டூக. 





m 7/2 -4 lim va (2)? 1 
20 sin 4x x0 (KA 2 — /2) (Sin ax 


4x 
1௩2-027 ம 
450 (2-2) jim Sin 4X 
620 4x 


aap (தரப்பட்ட முடிவைப்‌ பயன்படுத்தின்‌) 


=(V2)? =2V2, 


5 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


இந்த வினாவிற்காக பரீட்சார்த்திகளுள்‌ 864 இனர்‌ விடை எழுதி இருந்ததுடன்‌ இலகுச்சுட்டி 284 ஆகும்‌. 
தரப்பட்டுள்ள பெறுபேற்றைப்‌ பயன்படுத்தி விடை அளிக்கும்‌ வசதியாய்‌ இருப்பினும்‌ ௮திகளவினர்‌ அந்த 
பெறுபேற்றை பயன்படுத்தி இருக்கவில்லை. எல்லை தொடர்பான தேற்றங்களைச்‌ சரியாகப்‌ பயன்படுத்துவது 


பின்தங்கிய மட்டத்தில்‌ காணப்பட்டது. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
291 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 6 


6. 3-௪,3-௪* ஆகிய இரு வளையிகளையும்‌ ஒரே வரிப்படத்தில்‌ பரும்படியாக வரைக. %-அச்சினாலும்‌ வீச்சு 
-1 X50 இல்‌ வளையி y=e* இனாலும்‌ வீச்சு O<x<1 இல்‌ வளையி y=e* இனாலும்‌ உள்ளடைக்கப்படும்‌ 


l 


பிரதேசத்தின்‌ பரப்பளவு 2(1-4] எனக்‌ காட்டூக. 





0 1 
er (5) 





6 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


பரீட்சார்த்திகளில்‌ 784 இனர்‌ விடையளித்துள்ள இந்த வினாவின்‌ இலகுதன்மை 24% மட்டத்தில்‌ காணப்பட்டது. 
அணுகு சார்பின்‌ வரைபு தொடர்பான தெளிவு மிகவும்‌ பின்தங்கிய நிலையில்‌ காணப்படூகின்றது. அதனால்‌ 
இந்த வினாவிற்கு பரீட்சார்த்திகள்‌ திருப்பதிகரமாக விடையளிக்கவில்லை. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
இத்‌ ட 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 7 


ஒரு மெய்ப்‌ பரமானம்‌ 9 வின்‌ சார்பில்‌ 3-தளத்தில்‌ உள்ள ஒரு வளையி C ஆனது X= 2+ cos 20 
y=4sin 9 என்னும்‌ சமன்பாடுகளினால்‌ தரப்படுகின்றது. பெறுதி ட ஐ 0 வின்‌ சார்பிற்‌ கண்டு, 0 = Z 


4 
ஆகவுள்ள புள்ளியில்‌ வளையி C யிற்கு வரையப்பட்டுள்ள செவ்வனின்‌ சமன்பாடு x-.2 y+2=0 எனக்‌ 
காட்டூக. 





வளையி பேயின்‌ பரமானச்‌ சமன்பாடுகள்‌, X=2+C0S20 , y =45n0. 


ட =—2sin 20 ay 40050 (5) 


do 
மூ. 4œsð _ 1 
dx -291090050 snd © 
E ஆக ப்‌ say? செவ்வனின்‌ படித்திறன்‌ = (5) 


(5 X2, 2/2) இல்‌ செவ்வனின்‌ சமன்பாடு 
1 
2/2. (2) 
ன ன Wi. 
J2y-4=x-2 = x-J/2y+2=0. 


7 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


பரீட்சாரத்திகளில்‌ 904 இனர்‌ விடையளித்துள்ள இந்த வினாவின்‌ இலகுதன்மை 534 
ஆகும்‌. பரமாண வடிவில்‌ உள்ள சார்பை வகையிடல்‌, சங்கிலி விதியைப்‌ பயன்படுத்தல்‌ 
பரமானத்திற்கான மாதிரி புள்ளியைப்‌ பெற்றுக்கொள்ளல்‌ மிகவும்‌ பின்தங்கிய மட்டத்தில்‌ 
காணப்படுவதனால்‌ பரீட்சார்த்திகளுக்குப்‌ புள்ளிகளைப்‌ பெற்றுக்கொள்ள முடியாது இருந்தது. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
2299: 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 8 


8. 4(10,0), 8(0,5) என்னும்‌ புள்ளிகளைத்‌ தொடுக்கும்‌ நேர்கோடு C(1,2), D(3,6) என்னும்‌ புள்ளிகளைத்‌ 


தொடுக்கும்‌ கோட்டுத்‌ துண்டம்‌ CD யின்‌ செங்குத்து இருகூறாக்கியெனக்‌ காட்டுக. 


அதோடு நாற்பக்கல்‌ ACBD யின்‌ பரப்பளவு 25 சதுர அலகுகள்‌ எனவும்‌ காட்டுக, 





D (3, 6) 
B 
(0, 5) 
A (10,0) (5) 
CD இன்‌ நடுப்புள்ளி (2, 4) . நேர்கோடு AB யின்‌ சமன்பாடு ; 2> = => x+2y-10 =0 
X- 


(2,4); x+2y-10=0m திருப்தி செய்கிறது. (~ 24-2,4- 10 =0,) (5) 


மேலும்‌ CD இன்‌ படித்திறன்‌ டை = =2. AB இற்குச்‌ செங்குத்தாகும்‌ (5) 


ACBD யின்‌ பரப்பு == AB(MD +MC) (5) 


= ABCD = V¥100+25V 2° +4° =25 





8 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


பரீட்சார்த்திகளில்‌ 902 இனர்‌ இந்த வினாவிற்கு விடையளித்து இருப்பினும்‌ இலகுதன்மை 38% ஆகும்‌. 
இந்தப்‌ பிரசினத்தில்‌ CD யின்‌ நடுப்புள்ளியின்‌ ஆள்கூற்றைச்‌ சரியாகக்‌ காணவில்லை. அவ்வாறே AB 
யிற்கு செங்குத்து இருகூறாக்கி CD என்பதைக்‌ காட்டாமை போன்றவற்றால்‌ மிகக்‌ குறைந்த இலகுச்சுட்டியை 


பெறுவதற்கு காரணமாக இருக்க முடியும்‌. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 24 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 9 


9, உற்பத்தி O வினாடாகவும்‌ கோடு y = 1 ஆனது வட்டம்‌ x + y” — 2x — 2y +] =0 ஐ இடைவெட்டும்‌ இரு 


புள்ளிகளினூடாகவும்‌ செல்லும்‌ வட்டத்தின்‌ மையத்தையும்‌ ஆரையையும்‌ காண்க. 





வட்டம்‌ X +y? — 2x- 2y+1+A(y-1) =0, இங்கு À பரமானமாகும்‌ ர) 
உற்பத்தி O இனூடு செல்கிறது = 1-4 =0, A =1. (5) 
தேவையான வட்டத்தின்‌ சமன்பாடு x? +y - 2x- y =0 (s) 
2 


[x— 1) ia. i 





S @ 


9 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 
பரீட்சார்த்திகளில்‌ 832 இனர்‌ விடையளித்திருந்த இவ்வினாவின்‌ இலகுதன்மை 30% ஆகும்‌. 5 + ப = 0 என்பதை 
பயன்படுத்தி விடையைப்‌ பெற்றுக்கொள்வது இலகுவாயினும்‌ இந்த முறையைப்‌ பயன்படுத்தாது வட்டத்தினதும்‌ 
நேர்கோட்டினதும்‌ சமன்பாடுகளை தீர்த்து பிரசினத்தை தீர்த்து இடைவெட்டூம்‌ புள்ளியினது ஆள்கூறைக்‌ கொண்டு 
விடையைப்‌ பெறுவதற்கு சிக்கலாக விடை எழுதி பிரசினத்தை சிக்கலடையச்‌ செய்துள்ளார்‌. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 


_ 25 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 10 


I0. sina + sin B = 1 எனவும்‌ cosa + cos 8 = 43 எனவும்‌ கொள்வோம்‌; இங்கு ௮, B ஆகியன கூர்ங்‌ கோணங்கள்‌ 


ஆகும்‌. G + நீ வின்‌ பெறுமானத்தைக்‌ காண்க. 





A, ஆகிய இரண்டும்‌ கூர்ங்கோணங்கள்‌ 
. [உக a-p\ _ 
sina +sinf =1 , ய 2 jog 2 i G) 
a +p a-p\_ 
cosa +Cosf =V3 . 2cos| 2 jog 2 “ப (5) 


ன ot a +p = ட a +p m 
ரித்தலால்‌ பண்ன | B a 0< > = (5) 


atp ஈ டர 
> ets @ 











10 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


இந்த வினாவிற்கு விடையளித்துள்ள பரீட்சார்த்திகளின்‌ அளவு 872 ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 264 
ஆகும்‌. பரீட்சார்த்திகளுள்‌ அதிக அளவினர்‌ பிரசினத்திற்குரிய முதல்‌ 15 புள்ளிகளையும்‌ பெற்றிருப்பினும்‌ 
a P என்பன கூர்ங்கோணம்‌ எனவும்‌ தரப்பட்ட தகவல்களைப்‌ பயன்படுத்தாது எஞ்சிய 10 புள்ளிகளை 


பெறுவதில்‌ சிக்கலை எதிர்நோக்கி இருந்தனர்‌. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
இடு 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


10- இணைந்தகணிதம்‌ I- பகுதி B 


வினா இலக்கம்‌ 11 
11. (4) x இன்‌ படி 4ஆகவுள்ள F(x), G(x), A(x) என்னும்‌ பல்லுறுப்பிகள்‌ பின்வருமாறு தரப்பட்டுள்ளன. 
F(x) =( x? -ax+1)(x? - 8241); இங்கு a, தீ ஆகியன மெய்ம்‌ மாறிலிகள்‌, 


G(x) =6x* -35x + 6224-3524 6, 


H(x)=x* +x? +1. 
Gi) F@)=0,G@)=0 ஆகிய இரண்டும்‌ ஒரே மூலங்களைக்‌ கொண்டிருப்பின்‌, a, தீ ஆகியவற்றை அதன்‌ 


மூலங்களாகக்‌ கொண்ட இருபடிச்‌ சமன்பாடு 6x? —35x +50 = 0 எனக்‌ காட்டுக. 


இதிலிருந்து, சமன்பாடு G(x) = 0 இன்‌ எல்லா மூலங்களையும்‌ காண்க. 
(11) F(x) = Hx) எனின்‌, a, நீ ஆகியவற்றுக்கு இருக்கத்தக்க பெறுமானங்களைக்‌ கண்டு, சமன்பாடு 


H(x) = 0 இன்‌ மூலங்கள்‌ மெய்யானவை அல்ல எனக்‌ காட்டுக. 
(b (i) /(x)= 2xt+ yx +ÓX+ ] எனக்‌ கொள்வோம்‌; இங்கு Y, ó ஆகியன மெய்ம்‌ மாறிலிகள்‌. 7-1] ௩0, 
7-2) = 21 எனத்‌ தரப்பட்டிருப்பின்‌, f(x) இன்‌ இரு மெய்‌ ஏகபரிமாணக்‌ காரணிகளையும்‌ காண்க. 
(ii) எல்லா மெய்‌ % இற்கும்‌ சமன்பாடு (x2 +x+ 1) P(x) + 0? - 1) 0(%) = 3% ஐத்‌ திருப்தியாக்கும்‌ P(x) 


Q(x) என்னும்‌ இரு ஏகபரிமாணக்‌ கோவைகளையும்‌ காண்க. 





(௮ F(x) = (x? — ax + 1)(x? — Bx + 1) 
= xt — (a + B)x? + (2 + af)x’ — (a + B)x + 1 (5) 


(1) F(x)= 0 ,G(x) = 0 ஓரே மூலங்களைக்‌ கொண்டிருப்பின்‌ 
6x* — 35x? + 62x? — 35x + 6 = 6[x* — (a + B)x? + (2 + aB)x? — (a + B)x 1] 6 


குணகங்களைச்‌ சமப்படுத்த: 


2 + ap =“ 
6 
62 50 
தது எது (5) 


& & B வை மூலங்களாகக்‌ கொண்ட இருபடிச்‌ சமன்பாடு 


x?-(a+B)x+ap = 0 


35 50 
= x*-—x+—=0 (5) 
6 6 


=> 6x? —35x+50=0 


6x? — 35x +50 = 0 ஐக்‌ கருதின்‌ 
= (3x —10)(2x—5)=0 (5) 
= x= i அல்லது X = 5/2 


a= 10 & p = 5/, என எடுக்க 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
இன 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


G(x) = 0 என்னும்‌ சமன்பாட்டின்‌ மூலங்கள்‌ F(x) = 0 ஆல்‌ கொடுக்கப்படும்‌ 


= (x? Tx + 1) &? -2x +1) =0 (5) 


௯ (3x? — 10x +3)(2x? —5x+2)=0 
௯ (x —3)(3x —1)( — 2)(2x —1) =0 (5) 


ஆ x = 2,5,3 or = 


(11) H(x) = F(x) எனின்‌ 
xt +x? +1 = xt (a + B)x® + Q + af)x’ — (a+ B)x + 1 


ü nee Ca af = —1 (5) ம்‌ 


[*] = a(-a)=-1 
= ச] 
& a= zti 
ஆகவே நீ = +1 je 

Aliter 

=a, B; x2 — 1 = 0 என்னும்‌ சமன்பாட்டின்‌ மூலங்கள்‌. 


= x = {1 (5) 


q =1,B = -1 என எடுக்க. 


௯ F(x)=0 = (&?-x4+1)(x? +x4+1)=0 (5) 


ஏற? — x + 1 = 0 aww X2 + x + 1 = 0 


= A=(-1)2—4(1)G)<0; A'r=1-40)G)<0 (5) 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 28 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


(b) 
(i) fx) = 2x* + yx? + óx + 1 


f(- 1/,) = 0 ஆதலால்‌ 


2 (=) +y(-;)+6(-;)+1=0 

= 1-y-46+8=0 

= y+46=9 ——— (1) Cs) 
f (—2) = 21 ஆதலால்‌, 

2(16) + y(—8) + 6(—2) +1 = 21 


= 8y +26 = 12 


= 4y+ó=6 — (2)(s) 
O © 


(1) , (2) இனால்‌, 15y =15 = y=1 & 8=2 


f(x) =2xt +x? +2x+1 


= (x3 + 12x + 1), ” f(-3)=0. 
= (x + 1)(x?2 — x +1)(2x +1) 


ஆகவே f (x) இன்‌ இரண்டு மெய்யான ஏகபரிமாணக்‌ காரணிகளாவன; 


+1 & 2x+1 
O O 


GD (x? + x + 1) P(x) + (x? — 1) Q(x) = 3x 
P(x)=ax+b & Q(x) = cx + d ais 
ஏனின்‌ (x? +x + 1)(ax + b) + (x? — 1)(cx + d) = 3x (5) 


குணகங்களைச்‌ சமப்படுத்த, 


a+c=0 — ü ( 5) 
b+a+d=0 —— (C5) 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 29 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


(i) +(iii) = 2a +b = 3 ——— (V) 
(ii) +(iv) => 2b+a = 0 — — (vi) 


(v) & vi =,a=2, b=-1 
(|) =, c = —2 மேலம்‌ (Iv)= d= —1 
`. P(x)=2x—1 , Q(x) = —2x—1 


Aliter: 


(ii) (x2? + x + 1)P(x) + (x? — 1)Q(x) = 3x 
P(x) = ax +b, Q(x) = cx + d ass 
எனின்‌ (x? + x + l)(ax +b) + (x? — 1)(cx + d) = 3x (5) 


x=1:3(a+b)=3 aiie 


x=-1: -a+b=-3 C5) 


=> (x? + x + 1)(2x — 1) + (x? — 1)(cx + d) = 3x 


x=0: -1-d=0> d=-1 (5) 
: 1 Š = —2 
ED =fse-- 


P(x) =2x-1 Q(x) = —2x — 1 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 30 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


11 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


இவ்வினாவிற்கு விடையளித்துள்ள பரீட்சார்த்திகளின்‌ 


வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 


அளவு 69% ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 42% 
ஆகும்‌. இவ்வினாவிற்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ 150 
ஆகும்‌. 

அதில்‌, 

00 - 37 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 66% இனரும்‌ 

38 - 75 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 22% இனரும்‌ 

76 - 113 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 9% இனரும்‌ 

114 - 150 என்ற ஆயிடையில்‌ 3% இனரும்‌ 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


114-150 





வினாவின்‌ பிரிவுகளுக்கும்‌ உபபிரிவுகளுக்குமான இலகுத்தன்மை இதில்‌ 5 உபபிரிவுகள்‌ உள்ளதோடு 
சகல உ பபிரிவுகளுக்குமான 





இலகுத்தன்மை 35% இனைத்‌ 
தாண்டியுள்ளது. அவற்றுள்‌ ஒரு 
பகுதிக்கு மட்டும்‌ இலகுதன்மை 
50% இனை விட அதிகரித்துள்ளது. 














11 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





(b) பகுதிகளின்‌ இலகுதன்மை மிகக்‌ குறைந்த வினா 1] ஆவது வினாவாகும்‌. எல்லா உபபிரிவுகளினதும்‌ 
இலகுதன்மை 35% - 52% இற்கு இடையில்‌ உள்ளது. 


(a) 4 ஆவது அடுக்கு சமன்பாடுகளைத்‌ தீர்க்கும்‌ முறை பாடத்திட்டத்தில்‌ இல்லாதபோதும்‌ அந்தப்‌ பகுதியிலே 
4 அடுக்கு சமன்பாடொன்றை (x?-axtl)\(x?-Bx+])=0 என்ற வடிவில்‌ எழுத முடிந்தால்‌ அதனைத்‌ 
தீர்க்கும்‌ முறையை முன்வைப்பர்‌. இந்தப்‌ பகுதி மாணவர்களின்‌ கணிதஞ்சார்‌ தீர்க்கும்‌ முறையை அளவிடும்‌ 
பகுதியாகும்‌. அதிகமான மாணவர்கள்‌ இயந்திர தன்மையில்‌ காணப்படுவதனால்‌ பகுதி Ë யில்‌ இலகுத்தன்மை 
மிகக்‌ குறைந்தது 11 ஆவது வினா ஆவதற்கு உதவியுள்ளதாக எண்ண முடியும்‌. 


(b) (1) ஆவது பகுதிக்காக காரணித்‌ தேற்றம்‌ மற்றும்‌ மீதித்‌ தேற்றங்களை சரியாகப்‌ பயன்படூத்தாமையினால்‌ 
y, Ó என்ற மாறிலிகளை கண்டுபிடிப்பதற்கு சிரமம்‌ ஏற்பட்டிருந்தது. அதனால்‌ பிரசினத்திற்கு திருப்திகரமாக 
விடை எழுத முடியாது இருந்தது. 


(11) ஆவது பகுதிக்காக P(x), Q(x) என்பவற்றை உரியவாறு தெரிவு செய்யவில்லை. ஒருங்கமை 
சமன்பாடுகளை தீர்ப்பதன்‌ பின்னடைவு காரணமாக புள்ளிகளைப்‌ பெற்றுக்கொள்ள முடியாது இருந்தது. 
மாணவர்களினுள்‌ அடிப்படை அட்சர கணித எண்ணக்கருக்களை அதிகரிப்பதற்கும்‌ தரப்பட்ட அறிவுறுத்தல்களை 
வாசித்து வினாவை சரியாக விளங்கிக்‌ கொள்வதற்கும்‌ ஏற்றவகையில்‌ அவர்களுக்கு எளிய பயிற்சிகளை 
தொடர்ந்து செய்விக்க வேண்டும்‌. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
-3j - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 12 


12. (a) கா! காட்சிப்‌ போட்டி ஒன்றில்‌ நடுவர்களாகப்‌ பணியாற்றுவ்தற்கு நான்கு உறுப்பினர்களைக்‌ ண்ட 
| குழாம்‌ ஒன்றை அமைக்க வேண்டியுள்ளது. மூன்று விளையாட்டு வீராங்கனைகள்‌, இரண்டு ஆண்‌ விளையாட்டு 
வீரர்கள்‌, ஆறு பாடகிகள்‌, ஐந்து ஆண்‌ பாடகர்கள்‌, இரண்டு நடிகைகள்‌, நான்கு. ஆண்‌ நடிகர்கள்‌ ஆகியோரைக்‌ 
கொண்ட ஒரு குழுவிலிருந்து இக்குழாம்‌ தெரிந்தெடுக்கப்பட வேண்டும்‌. நடுவர்‌ தலைவர்‌ ஒரு விளையாட்டு 
வீரனாக அல்லது ஒரு விளையாட்டு வீராங்கனையாக ' இருத்தல்‌ வேண்டும்‌: ஆண்‌ விளையாட்டு வீரர்களும்‌ 
_ விளையாட்டு... வீராங்கனைகளும்‌ தவிரக்‌. குழுவிலிருந்து குழாத்தின்‌ ஏனைய மூன்று . உறுப்பினர்கள்‌ 
தெரிந்தெடுக்கப்பட வேண்டும்‌. பின்வரும்‌ த்‌ ஒவ்வொன்றிலும்‌ குழாம்‌ ஆக்கப்படத்தக்க வெவ்வேறு 
வழிகளின்‌ எண்ணிக்கையைக்‌ காண்க: 
G). குழாத்தில்‌ குறைந்தபட்சம்‌ ஒரு பாடகியும்‌ ஓர்‌ ஆண்‌ பாடகரும்‌. “இடம்பெற . வேண்டுமெனின்‌, 
(ii). குழாத்தில்‌ நடுவர்‌. தலைவர்‌ உட்பட இரு ஆண்களும்‌ இரு. பெண்களும்‌ இடம்பெற - வேண்டுமெனின்‌, 
(ili) நடுவர்‌. தல்லவ்‌. ஒரு EE ய்ய இருக்க 


rEZ இற்கு A(r+ ட B(r + 12 = =r+C ஆக இருககத்தக்கதாக A, B, C agit மாறிலிகளின்‌ 
பெறுமானங்களைக்‌ காண்க. 


oe me, ஸ்‌... 
லி ° ; வில்‌ Q š 3 ; U, S a ப ந r)— +2 
இதிலிருந்து, ஒரு முடிவில்‌ தொடரின்‌ 7 ஆவது உறுப்பு (+b? (r+ 3(r + 52: ஐ /(r)- G +2) 


...என எடுத்துரைக்கலாமெனக்‌ காட்டுக; இங்கு f(r) ஆனது துணியப்பட வேண்டிய ஒரு சார்பாகும்‌. 


ல்‌ 


Ta த ஆ. ல்‌ = i ea š š : W “Ag 1 1 
தொடர்‌. SU, இன்‌ கூட்டுத்தொகையைக்‌ கண்டு, தொடர்‌. 2, U, ஆனது கூட்டுத்தொகை ஜீ] 





BS ஒருங்குகின்றது என்பதை உய்த்தறிக. 


(9) ஆண்விளை விளையாட்டு ஆணி பாடகிகள்‌ ஆண நடிகைகள்‌ 
யாட்டு வீரர்‌ வீராங்கனைகள்‌ பாடகர்கள்‌ நடிகர்கள்‌ 
2 3 5 6 4 2 
குழாம்‌: தலைவர்‌ மற்றைய மூவர்கள்‌ 


(1) 1 தலைவர்‌ *]பெபா +1 ஆபா +1 வேறு றட அ 411 
1 தலைவர்‌ + 2 பெபா +1 ஆபா SC. Cox GC; g kG) 
1 தலைவர்‌ + 1பெபா +2 ஆபா =O CG, (5) 


= 900 + 375 + 300 = 1575 (5) 


(11) பெண்‌ தலைவர்‌ + ] பெண்‌ + 2 ஆண்கள்‌ => Cx? x GC. 
ஆண்‌ தலைவர்‌ + 2 aurei + 1 ஆண்‌ =*Cx®C,x°C, (5) 


@ 4 = 1368 (5) 


lli . š i 3 17 
(111) விளையாட்டு வீராங்கனை தலைவராக + வேறு யாராவது மூவர்‌ = Cx oF 


= 2040 © OG 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
TAY 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


AG +5)? —B(r+1)? =r +C 
Afr? +10r + 25)—B(r?+2r+1)=r+C 
குணகங்களைச்‌ சமப்படுத்த; 


772: A-B=0 


r : 104-222 =1 2 
r°: 25A-B=C (5) 


(௫4-85 0244-3 (5) எனவே (4592-4122 5043 


m 8(r + 3) ட. Me Pay ar ety (5) 


1 1 
312432 (r+ 3)2(r + 5)2 


= f(r)-f(r+2) இங்கு £0) = ன்‌ (5) இடா 
15 





a1 = fln — 1) — fin 1] 
Un = ftn)—flr+ 21 


X U. = f+ fm+D-f(m+2) (5) 


©) © 


1 1 1 1 


க னை என 





1 1 
< pe U, = = + — , ஏனெனில்‌ 171 — 6 ஆக இறுதி இரண்டு உறுப்புக்களும்‌ பூச்சியத்தை அணுகும்‌ 


152 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
வல்‌ 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


12 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


அளவு 83% ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 45% 
ஆகும்‌. இவ்வினாவிற்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ 150 


வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ இவ்வினாவிற்கு விடையளித்துள்ள பரீட்சார்த்திகளின்‌ 
114-150 
ஆகும்‌. 
அதில்‌, 





வினாவின்‌ பிரிவுகளுக்கும்‌ உபபிரிவுகளுக்குமான இலகுத்தன்மை 



































(b) 


12 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





00 - 37 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 52% இனரும்‌ 
38 - 75 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 26% இனரும்‌ 
76- 113 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 16% இனரும்‌ 
114-150 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 6% இனரும்‌ 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


இங்கு ஆறு உபபரிவுகள்‌ 
உள்ளதோடு பகுதி (a) 
யை விட பகுதி (b) 
இன்‌ இலகுத்தன்மை 
அதிகரித்திருந்தது. பகுதி (b) 
(1) இன்‌ கீழுள்ள உபபிரிவு அதி 
கூடிய இலகுத்தன்மையாக 
776 ஆக இருந்ததுடன்‌ (a) 
(1); GH) மிகக்‌ குறைந்த 
இலகுத்தன்மைகளாக 214, 
22% பெறப்பட்டுள்ளது. 
மொத்த இலகுதன்மை 454 
ஆகும்‌. 


இந்த வினாவிற்கு விடையளிப்பது தொடர்பாக கருதும்‌ போது (௮) பகுதியை விட பொறியியலாக விடை 


எழுத முடியுமான (D) பகுதிக்கு கூடுதலான புள்ளிகளை பெறுவதற்கு சார்பாக அமைந்துள்ளமை தெளிவாகிறது. 


பகுதி (a) யில்‌ அதிகளவிலான தரவுகள்‌ தரப்பட்டுள்ளமையினால்‌ அந்தத்‌ தரவுகளைச்‌ சரியாக கோர்த்துக்‌ 
கொள்ளவில்லை. அதிகளவிலான பரீட்சார்த்திகள்‌ ஒழுங்குபடுத்தல்‌ மற்றும்‌ தெரிவு செய்வதில்‌ குழம்பி உள்ளனர்‌. 


இதன்‌ இலகுதன்மை 254 ஆகும்‌. 


(b) பகுதியில்‌ 


(1) A,B,C என்ற மாறிலிகளின்‌ பெறுமானங்களைக்‌ காண்பதைச்‌ சரியாகச்‌ செய்துள்ளனர்‌. 


(11) f(r) இனைத்‌ தெரிவு செய்வதில்‌ பின்தங்கிய மட்டத்தில்‌ இருந்தமையினால்‌ சில பரீட்சார்த்திகள்‌ 


புள்ளியைப்‌ பெறுவதில்‌ சிரமப்பட்டிருந்தனர்‌. இதன்‌ இலகுதன்மை 61% ஆகும்‌. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 


_ 34 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 13 we 


13. (a) A,B,C ஆகிய மூன்று தாயங்களும்‌ 


3 4 
A= 0 2 a ,B=| “ b 0 , C=] 2 3 | ஆகியவற்றினால்‌ தரப்படுகின்றன. 
0 -1 2 c d 0 12 


(i) AC=1, =| ! 





| எனக்‌ காட்டுக. அத்துடன்‌ பெருக்கம்‌ CA யையும்‌ காண்க. 


(ü) BC = L ஆக இருக்கத்தக்கதாக a,b,c, d ஆகியவற்றின்‌ பெறுமானங்களைக்‌ காண்க. 

(Hi) (AA + uB)C = L எனின்‌, வையும்‌ மீவையும்‌ தொடர்புபடுத்தும்‌ ஒரு சமன்பாட்டைப்‌ பெறுக. 
-3 8 -6 
2 — 4 


DC யைக்‌ காண்க. 


தாயம்‌ D -| | ஐ A,B ஆகியவற்றின்‌ சார்பில்‌ எடுத்துரைத்து, இதிலிருந்து, பெருக்கம்‌ 


(b) ஒரு சிக்கலெண்‌ z ஆனது 2=cosP+isind எனத்‌ தரப்பட்டுள்ளது; இங்கு Or <0 < ர) ஆனது ஒரு 
மெய்ப்‌ பரமானம்‌ ஆகும்‌. ஓர்‌ ஆகண்‌ வரிப்படத்தில்‌ 2 ஐ வகைகுறிக்கும்‌ புள்ளியின்‌ ஒழுக்கு C யைக்‌ காண்க. 


cos 0, sin 0 ஆகியவற்றுக்கான கோவைகளை 7, 1 ஆகியவற்றின்‌ சார்பிற்‌ பெறுக. 


2 
2z , z —1 


W = = த எனக்‌ கொள்வோம்‌; இங்கு Z ஆனது Z +i ஆக இருக்கத்தக்கதாக C மீது உள்ளது. 
Z + 


2231 ” 


(1) Im(w)=0 எனவும்‌ Re(t) = 0 எனவும்‌ காட்டுக. இதிலிருந்து, அல்லது வேறு விதமாக, w2 + t2= 1 என 
மேலும்‌ காட்டுக. 
(11) சமன்பாடு w=2 ஐத்‌ திருப்தியாக்கும்‌ சிக்கலெண்கள்‌ z ஐக்‌ காண்க. 


(111) சமன்பாடு 1 [ஐத்‌ திருப்தியாக்கும்‌ சிக்கலெண்கள்‌ 2 ஐக்‌ காண்க. 


(8) 0 2 -3 b 0 3 4 
A = = a = 
0 —1 2 2° i (2 d 5) > C= Ñ Ç 


= — = < < mw =+ 


3 
B= (erat atau)" (o 1) 


1 ஆவது வரிசை 


3a+2b=1 டு 3a + 2(—*) = 


4a+3b=0 
2 ஆவது வரிசை 


தலத்‌ (0 f 4043 (= = 


. 4c+ 3d = 1 c=—2,d4=3 . 


ண்ண - ட்‌ 
க — a m m m a y b = அ w < nnman o w muen w x mnome கனை லில்‌ - ~~ = 
- கனி =- a on - - - 
- ~~ a 


— = e a w w te 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
ae 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


© 


111) (AA + uB)C = AAC + HBC = (A + n)l, = h 


A E கத நள்‌ See கக தன வடம்‌, ச று 


D= È Í) = ay Ë a =) i 6 (` š o © 
1 ஆவது நிரல்‌ 3 ஆவது நிரல்‌ 
q = —1 (5) B = (5) 


"w = w = அம்‌ — em w — = முய ஒல அஸ்‌ = அஸ்‌ = = க = = > அ — = அடை s = s. டை an KOO என்‌. ஒடி w m அல்‌ ன. Q ü = “< s = 


பதன்‌ ப த வண்ட ககன aaa கக காலால வல தக ன E Sve eee a ல AS cas Ot oe et i De ua 


(b) z=cos@+ising , (—m < 0 < m) 


|z] = Vcos? 0 + sin? 8 = 1: 


z என்பதை வகைக்‌ குறிக்கும்‌ புள்ளியின்‌ ஆரை 1 உம்‌ மையம்‌ O ஐயும்‌ உடைய வட்டத்தின்‌ மீது 
அமைந்திருக்கும்‌ © © 
= ட்‌ ட 1 
2 = cosd —isind =- (5) 
Z 1 
z + Z = 20059 = cos0 =š (z +=) (5) 


ப்ட்‌ ல வனின்‌ அவ்வவ்‌ ககக ணவ இ அறுமுக வாகி வ வ்கி ப்ப ein ee பப்ப க 0 0 வ வுல கல வன்ன லவ்வ 








வைவ்‌ ட க பட்ட ககக த ல TP கனை வயத ததன்‌ அண்ட S Sa லை at eg எனகக கள வ விக்க ர த. 


க ராக க சவ்‌ க்கு கக ce அட தவல la வ வல்‌ வது Sh ee i 2 





ட்‌ 
தரப்பட்ட வீச்சினுள்‌ ஏ +2 (5) Z= Hi, z ச 15 


ர வ வைங்க கதிர கக தன்‌ eS Rs a a ore டட ட்கள்‌ கர ளன லல்ல ன ண கா க லம்‌ 


டு 
> tan = 1 


தரப்பட்ட வீச்சினுள்‌ 8 = "7 OR 6 = (—3n)/4. (s) 


| | 
| is | 


ratte, z= BR) © 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
sa 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


13 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 
வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ இவ்வினாவிற்கு விடையளித்துள்ள பரீட்சார்த்திகளின்‌ 
அளவு 76% ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 50% 
114-150 ஆகும்‌. இவ்வினாவிற்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ 150) 
ஆகும்‌. 
அதில்‌, 
00 - 37 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 30% இனரும்‌ 
38 - 75 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 53% இனரும்‌ 
76-113 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 13% இனரும்‌ 
114- 150 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 4% இனரும்‌ 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 





வினாவின்‌ பிரிவுகளுக்கும்‌ உபபிரிவுகளுக்குமான இலகுத்தன்மை இங்கு 10 உபபரிவுகள்‌ 


உள்ளன. அவற்றுள்‌ 
பகுதி (a) யின்‌ (1) 
ஆவது உ பபகுதியின்‌ 
இலகுத்தன்மை உயர்வாகக்‌ 


























காணப்படுவதுடன்‌ அது 
84% ஆகும்‌. பகுதி (b) இன்‌ 
(1) ஆவது உபபகுதியின்‌ 
இலகுத்தன்மை மிகக்‌ 
குறைவாக இருப்பதுடன்‌ 
அதன்‌ இலகுதன்மை 
10% ஆகும்‌. 

















14%, 














13% — my 11% 

















ட நன | 
(i) (il) (iii) 
(Hi) (1) (2) (3) 

(b) 
13 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 














இந்த வினா ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இரு பகுதிகளைக்‌ கொண்டது. பகுதி (8) இல்‌ தாயமும்‌ பகுதி 
(b) இல்‌ சிக்கல்‌ எண்களையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டுள்ளன. பகுதி (D) யானது கடந்த முறைகளை விட 
இலகுவான வினாவாக இருப்பினும்‌ பரீட்சார்த்திகள்‌ விடை எழுதியிருந்த முறை திருப்பதிரமானதாக இல்லை. 


பகுதி (a) IHG விடையளித்திருந்தது ஓரளவு திருப்திகரமானதாகும்‌. இந்தப்‌ பகுதியின்‌ இலகுதன்மை 
304 இற்கும்‌ 844 இற்கும்‌ இடையில்‌ காணப்படுகின்றது. சுருக்குவதின்‌ பின்னடைவு காரணமாக அதிகமான 
பரீட்சார்த்திகள்‌ (111) ஆவது உபபகுதிக்கு திருப்திகரமாக விடை எழுதியிருக்கவில்லை. இந்தப்‌ பகுதியின்‌ மொத்த 
இலகுதன்மை 65% ஆகும்‌. 


(b) பகுதியிலே முதல்‌ உபபகுதி மட்டும்‌ ஓரளவு திருப்திகரமாக இருந்தது. அதன்‌ இலகுதன்மை 40% 
ஆகும்‌. எனினும்‌ எஞ்சிய உபபகுதிகளுக்காக திருப்திகரமாக விடை எழுதியிருக்கவில்லை சிக்கல்‌ எண்கள்‌ 
தொடர்பாக சரியான விளக்கம்‌ பெறும்‌ பயிற்சிகளில்‌ தொடர்ந்து ஈடுபடுவதால்‌ கிடைக்கும்‌ பழக்கம்‌ அதிகளவிலான 
பரீட்சார்த்திகளிடம்‌ இல்லாது இருப்பது தெரிகிறது. பாட உள்ளடக்கத்திலே 13 ஆவது தரத்தின்‌ இறுதித்‌ தவணையிலே 
இந்த விடயப்‌ பகுதி முன்வைக்கப்பட்டுள்ளன. அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு இந்த விடயப்பகுதி 
கைவிடப்பட்டூள்ளது. ஒவ்வொரு வருடமும்‌ இந்த பாட உள்ளடக்கத்தின்‌ பகுதியில்‌ கிடைக்கும்‌ வினாவிற்கு 
தாக்கத்தை ஏற்படுத்தும்‌ என்பது மாணவர்களின்‌ விடைகளில்‌ இருந்து தெரிகிறது.சிக்கலான வினாவின்‌ பகுதியான 
(B) (b) இன்‌ இலகுதன்மை 20% இற்குக்‌ குறைவு என்பது தெரிகிறது. எண்கள்‌ தொடர்பான அறிவு மாணவர்களிடம்‌ 
குறைவானது என்பதனால்‌ இலகுத்தன்மை 18% ஆகும்‌. 

சிக்கல்‌ எண்ணொன்று முக்கோண வடிவ முறையில்‌ கூறுவதற்கு முக்கியமான விபரம்‌ தொடர்பான தெளிவு 
அதிகரிக்குமாறு சிக்கல்‌ எண்களின்‌ மற்றும்‌ அட்சர கணித கூற்றை சுருக்குவதில்‌ பாரம்பரிய முறைக்கு செல்லாது 
சிக்கலெண்களின்‌ அட்சரகணித பெருக்கங்களைப்‌ பயன்படுத்தி சுருக்குவதை அதிகரிப்பதற்கு தேவையானவாறு 
பயிற்சிகளை மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும்‌. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
பர்‌ 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 14 


4. (a) x40 இற்கு y = x sins எனக்‌ கொள்வோம்‌. 


(1) x Z =y- cost, 


.. d? 
(ii) xe 2 + y. = 0 
எனக்‌ காட்டுக. 


2 
(b) x= 1 இற்கு f(x) = > 3 எனக்‌ கொள்வோம்‌. 
x 
f(x) இன்‌ முதற்‌ பெறுதியையும்‌ திரும்பற்‌ புள்ளியையும்‌ காண்க. திரும்பற்‌ புள்ளியையும்‌ அணுகுகோடுகளையும்‌ 
காட்டி, y = f(x) இன்‌ வரைபைப்‌ பரும்படியாக வரைக. 

(c) தரப்பட்டுள்ள உருவில்‌ ABCD ஆனது BC, AD ஆகியன அதன்‌ சமாந்தரப்‌ பக்கங்களாக உள்ள ஒரு 
சரிவகமாகும்‌. சென்ரிமீற்றரில்‌ அளக்கப்படும்‌ அதன்‌ பக்கங்களின்‌  நீளங்கள்‌ AB = CD = a, BC = b, 
AD = b + 2x ஆகியவற்றினால்‌. தரப்பட்டுள்ளன; இங்கு .0-:%-:8 ஆகும்‌. BE, CF ஆகியன முறையே B,C 
ஆகிய உச்சிகளிலிருந்து பக்கம்‌ AD யிற்கு வரையப்பட்டுள்ள செங்குத்துகளாகும்‌. 

B b C 


a 
A அட F<x— D 
சரிவகம்‌ ABCD யின்‌. பரப்பளவு 500) ஆனது S(x) = (b+ xwa ee இனால்‌ சதுர சென்ரிமீற்றரில்‌ 
தரப்படுகின்றதெனக்‌ காட்டுக. 


a= V6 , b = 4எனின்‌, *இன்‌ ஒரு குறித்த பெறுமானத்திற்கு Sx) உயர்ந்தபட்சமென மேலும்‌ காட்டி, 
இன்‌ இப்பெறுமானத்தையும்‌ சரிவகத்தின்‌ உயர்ந்தபட்சப்‌ பரப்பளவையும்‌ காண்க. 





(a) y=x.sin(1/x) ,x #0 


(i) = sin(1/x) + x (=) cos(1/x) (5) X ஆல்‌ பெருக்க (5) 


dx ` 


dy _ ட fa 
=x =y cos(1/x) 


(11) X குறித்து வகையிடுவதுடன்‌ sin(1/x) = y/x ஜப்‌ பயன்படுத்த 


d*y _dy/_ d -1 
art ௮ at sin(1/x). (=) 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 38 - 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


(b) fœ) == x21 


(x—1)2 


f(x) = (x—1)2.4x—(2x2+1).2(x—1) 


(x—1)* 


_ (x-1)4x-2(2x?41) 
இ (x-1)? 


(x—1)° 


ஜ்‌ [0 (5) 


x=1 ஆக Fi} இற்குப்‌ பெறுமானமில்லை. 


= X = 1 இல்‌ நிலைக்குத்து அணுகுகோடு உண்டு (5) 


SID CST 








f (- =) = 2(-1/2)°+1 — _3⁄2 _ 


பேட்‌ Cape 5/5 © 
2 


> f) இன்‌ இழிவுப்புள்ளி (௮,2) 
x>1 ஆக f (x) < 0 


x> +00, f(x) - 2 G) 


X — =, f (x) > 2. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
2 இ: 2 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 





AX FE p x D 


பரப்பு: S(x) = 2x = x (Va? —x2)+bVa2—x2 = (b+x)Va?—x2 


a=V6 ,b=4 m iiau 
S(x) = (4+ x)V6 — x? (5) 
— =(4+x) = (=24) டத & 





ax 2V6 

ds . —x (4 + x) + 6— x 

dx 2 V6—x2 

ds _ —2x*-4x+6 = ere 
ax Vex E V6—x2 


x? +2x-3=0.qe—=0 (5) 


(x +3)(x —1) = 0 


X நேர்‌ ஆதலால்‌, X = 1 இல்‌ திரும்பல்‌ புள்ளி பெறப்படும்‌ (5) 


ணப <i [exe 
(-) 


soJe la 
குறி (*) 
டை 





x = 1 இல்‌ S (x) இற்கு உயர்வு உண்டு 
இன்‌ உயர்வுப்‌ பெறுமானம்‌ 5(1) = (44+ 1)V6-1 = 5V5 சதுரசதமமீற்றர்‌ (5) 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 40 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


14 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 


ஆகும்‌. 
அதில்‌, 


is 


UJ 
N 


~ 


புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 





வினாவின்‌ பிரிவுகளுக்கும்‌ உபபிரிவுகளுக்குமான இலகுத்தன்மை 






































14 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 


இந்த வினாவானது பொதுவாக வகையீடு மற்றும்‌ வகையிீட்டூுக்‌ குணகத்தைப்‌ 





இவ்வினாவிற்கு விடையளித்துள்ள பரீட்சார்த்திகளின்‌ 
அளவு 99% ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 57% 
ஆகும்‌. இவ்வினாவிற்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ 150 


00 - 37 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 24% இனரும்‌ 
38 - 75 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 28% இனரும்‌ 
76- 113 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 26% இனரும்‌ 
114-150 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 22% இனரும்‌ 


இந்த வினாவிலே மூன்று 
பிரதான பகுதிகளும்‌ 
ஆறு உபபகுதிகளுமாகப்‌ 
பிரிக்கப்பட்டூுள்ளன. 
இதில்‌ பகுதி (௦) யின்‌ (1) 
ஆவது உபபகுதி மிகக்‌ 
கூடிய இலகுதன்மையை 
உடையதுடன்‌ அது 
884 ஆகும்‌. மிகக்‌ 
குறைந்த இலகுதன்மை 
காட்டப்படுவது (b) (11) 
பகுதியாவதுடன்‌ அது 
42% ஆகும்‌. 


பயன்படுத்துவதை 


அடிப்படையாகக்‌ கொண்ட வினாவாகும்‌. ஒன்றிற்கொன்று சுயாதீனமான மூன்று பகுதிகளைக்‌ கொண்டது. இதன்‌ 


இலகுதன்மை 99% ஆகும்‌. பகுதி (b) யில்‌ கூடிய இலகுதன்மையைக்‌ கொண்டது இவ்வினாவாகும்‌. 


பகுதி (a) பொதுவான கோலத்தில்‌ அமைந்த வினா ஆவதுடன்‌ அதற்குப்‌ பொதுவாக பலர்‌ திருப்பதிகரமாக 


விடையளித்து இருந்தனர்‌. 


பகுதி (b) யின்‌ (1) ஆவது உபபிரிவிலே சுருக்குவதில்‌ தவறு ஏற்பட்டதன்‌ காரணமாக திரும்பற்‌ புள்ளியை 


சரியாகப்‌ பெறாதா காரணத்தினால்‌ வரைபில்‌ தவறு காரணமாக அணுகு கோடுகளின்‌ இருபுறமும்‌ வரைபினது 
நடத்தையை கலந்துரையாடாமையினால்‌ பரீட்சார்த்திகளுக்கு மொத்தப்‌ புள்ளிகளையும்‌ பெற முடியாது இருந்தது. 


பகுதி (௦) யின்‌ (1) ஆவது உபபகுதிக்கு திருப்திகரமான விடை தரப்பட்டிருப்பினும்‌ (11) ஆவது உபபகுதிக்காக 
பெறப்படும்‌ x = -3 மற்றும்‌ X = 1 என்ற விடைகளின்‌ சரியான விடையைத்‌ தெரிவு செய்யாமையினால்‌ அந்தப்‌ 
பகுதிக்கான முழுப்புள்ளியையும்‌ பெறமுடியாது போனது. அதன்‌ பின்னான செயற்பாடுகள்‌ திருப்திகரமாக 
அமையவில்லை. விடையைச்‌ சரியாக எழுதிய மாணவர்களும்‌ அட்டவணையின்‌ இறுதிவரைபிலே மேல்‌ எல்லையை 
எடுத்துக்‌ கொள்ளாமை குறைபாடாக அமைந்தது. 


கிடை மற்றும்‌ நிலைக்குத்து அச்சுகளின்‌ அணுகு கோடுகளைக்‌ காண்பது தொடர்பாக மாணவர்களிடையே 
அறிவை வளர்க்கும்‌ முகமாக சரியான முறையில்‌ கணித எண்ணக்கருவைப்‌ பெற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 41 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 15 


15. (a) J ro dx = fra — X) X எனக்‌ காட்டுக. 
0 0 


I 

A 2 
ர்‌ sin” x dx = A எனவும்‌ காட்டுக. 
0 


JE 
x° 
| இதிலிருந்து, fx sin 2 dx = = T எனக்‌ காட்டூக. 
9 x 


(b) ஓர்‌ உகந்த பிரதியீட்டையும்‌ பகுதி களாகத்‌ தொகையிடும்‌ முறையையும்‌ பயன்படுத்தி, fee dx ஹக்‌ 
காண்க. 


த ~ ——— + ச. த ஆக இருக்கத்தக்கதாக A,B,C ஆகிய மாறிலிகளின்‌ பெறுமானங்களைக்‌ 
= I A FAF | 


காண்க. 


டண்‌ அ . ன்‌ 
இதிலிருந்து, a eee குறித்துத்‌ தொகையிடுக. 


(d) பிரதியீடு t = tan > ஐப்‌ பயன்படுத்தி, = எனக்‌ காட்டுக. 


x 
j! 
J 5 + — +3sinx 6 





ffod =f for YC =f fir- yay =f f (z 90ல்‌ 


டு 


= 1 OT lenox = 
ஸி ணு பண்ட்‌ => hl -0==, --[sn2xk2 =0 


, 


முதலாவது முடிவைப்‌ பயன்படுத்தின 


it iv 
| x sin? x dx = | (m — x) sin? (m — x) dx 
ü ப்‌ 


Tt TI 


= | sin?x ax- | x sin®x dx (5) 
one, 


m, ரா 
2f x sin? x i=l sin? x dx + sin? x 5 
0 0 


=n|=+/J| இங்கு J = fa; sin? x dx 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 42 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


T—-X=Yoaou பிரதியிட (5) 
t 


0 / 
j= Ë (9 ay) = [வட மிலாடி 
t 0 


Kasa ki 


1 1 2 1 2 
= tee +C t=x’, எனப்‌ பிரதியிட xe =e x-i +C (°) 
; s ரதி f > ( ) 








1 
X = 1, ஐப்‌ பிரதியிட 1= 34 = A= (5) 
| 1 2 
x=0, ஜப்‌ பிரதியிட த 6 க த கத (5) 


x= இன்‌ குணகத்தைச்‌ சமப்படுத்த 0=A+B = B= -3 (s) EJ 
15 


dx (x +2) 





IZ. 1 3x = -Ja (9) 
1 3 
ர. ஆ! ட்‌ 
x-1 3J xX +x+1 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
op ewe 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


1 T k S 1 c 
=sIix-1- Inx +x+ļ-> T (5) 


O © (91 
FO 


š 1 + t2 (5) 








2-1 
\3 





1 | பத 1 -1 
௨1-௫0 +x+]- m 











1 2dt 
உ வே 
5+4cosx+3sinx — 1-2 2t 
J 5 5+4()+3 








1 
- | 2 dt 
~~ J 51+ t?) +4(1 — t2) + 6t 
0 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 44 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


15 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ இவ்வினாவிற்கு விடையளித்துள்ள பரீட்சார்த்திகளின்‌ 
அளவு 88% ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 57% 
ஆகும்‌. இவ்வினாவிற்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ 150 
ஆகும்‌. 

00-37 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 31% இனரும்‌ 
38 - 75 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 26% இனரும்‌ 
76- 113 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 27% இனரும்‌ 
114-150 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 16% இனரும்‌ 


புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 





இது நான்கு வினாப்பகுதிகளைக்‌ 
கொண்டது. அவற்றுள்‌ மிகவும்‌ 
அதிகமானஇலகுதன்‌ மையைக்‌ 
கொண்டது. (C) பகுதியின்‌ (1) 
ஆவது உபபகுதியாவதுடன்‌ அது 
854 ஆகும்‌. பகுதி (a) யிலே (111) 
ஆவது பகுதியின்‌ இலகுதன்மை 
மிகக்‌ குறைவாவதுடன்‌ அது 24% 
ஆகும்‌. 


வினாவின்‌ பிரிவுகளுக்கும்‌ உபபிரிவுகளுக்குமான இலகுத்தன்மை 


















































15 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





இந்த வினாவானது சுயாதீனமான நான்கு பகுதிகளைக்‌ கொண்டிருப்பதுடன்‌ அந்த நான்கு பகுதிகளும்‌ 
தொகையீட்டை அடிப்படையாகக்‌ கொண்டவை. இந்த வினாப்பகுதி B யில்‌ உள்ள மொத்த வினாக்களில்‌ அதிக 
இலகுதன்மையைக்‌ காட்டும்‌ இரு வினாக்களுள்‌ ஒன்றாக உள்ளது. 


அதிக பரீட்சார்த்திகள்‌ பகுதி (a) யிலே முதல்‌ இரு கோட்பாடுகளைச்‌ சரியாகப்‌ பயன்படுத்தி நிறுவியுள்ளனர்‌. 
இது இதற்கு முன்னான வினாத்தாள்களிலும்‌ உள்ளடக்கப்பட்டிருப்பதால்‌ இலகுவாக அமைந்துள்ளது எனினும்‌, பகுதி 
(111) இற்கு அதனைப்‌ பயன்படுத்தியிருக்கவில்லை. அதனால்‌ அந்தப்‌ பகுதிக்கு புள்ளிகள்‌ குறைவடைந்திருந்தன. 
அதன்‌ இலகுதன்மை 46% ஆகும்‌. 

பகுதி (b) யிலே பிரதியீட்டைச்‌ சரியாகப்‌ பயன்படூத்தாமையினால்‌ வினாவிற்கு விடையளித்தது திருப்தியாக 
இருக்கவில்லை. அதன்‌ இலகுதன்மை 39% ஆகும்‌. 


பகுதி (C) யில்‌ பகுதிப்‌ பின்னங்களின்‌ பயன்பாட்டைச்‌ சரியாகப்‌ பிரயோகித்து இருப்பினும்‌ உடன்பாட்டு 
முறையை பயன்படுத்தி தொகையிடுவது சில பரீட்சார்த்திகளுக்கு இலகுவானதாக இருக்கவில்லை. முனைகள்‌ 
தொடர்பாக தெளிவு போதாது எனத்‌ தெரிகிறது. இதன்‌ இலகுச்‌ சுட்டி /0% ஆகும்‌. 


பகுதி (d) யில்‌ tan — = ர இனைச்‌ சரியாக பிரதியிட்டிருப்பினும்‌ வரையறுக்கப்பட்ட தொகையீட்டின்‌ விடையும்‌ 
திருப்தியற்று இருந்தது. இந்த பிரசினத்தில்‌ பிரதியீட்டை சரியாக செய்து இருப்பினும்‌ வரையறுத்த தொகையீட்டின்‌ 
எல்லையை சரியாகப்‌ பெற்றுக்‌ கொள்ளாத காரணத்தினால்‌ முழு விடையும்‌ திருப்தியற்று இருந்தது. இலகுதன்மை 
68% ஆகும்‌. 


மாணவர்களினுள்‌ அட்சரகணித கூற்றை சுருக்கும்‌ திறனை விருத்தி செய்தல்‌ மற்றும்‌ தொகையீடு தொடர்பான 
நியம முறைகள்‌ அடங்கிய பயிற்சியினை மாணவர்களுக்கு தொடர்ந்து செய்வது மிகவும்‌ முக்கியமாகும்‌. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 45 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 16 


16. இரு வட்டங்களின்‌ சமன்பாடூகள்‌ x? +y +2gx+2fy+c=0 , x+y? +2g'x+2f'y+c'=0 எனக்‌ 


கொள்வோம்‌. இவ்வட்டங்கள்‌ நிமிர்கோணமுறையாக . இடைவெட்டுமெனின்‌, 224277 = c+ c எனக்‌ வட்ட. 


சமன்பாடு x? + y? — 8% — 6y + 16 = 0 ஐக்‌ கொண்ட. வட்டம்‌ C ஆனது -அச்சைத்‌ தொடுகின்றது எனக்‌ 
காட்டுக. 


உற்பத்தி 0 இல்‌ பொது மையத்தை உடைய, ஆரை r ஐக்‌ கொண்ட வட்டம்‌ C, உம்‌ ஆரை R (> r) ஐக்‌ 
கொண்ட வட்டம்‌ 6, உம்‌ வட்டம்‌ பேயை முறையே A, B என்னும்‌ புள்ளிகளில்‌ தொடுகின்றன. y, R ap as 
றுணர்‌ A, B ஆகியவற்றின்‌ ஆள்கூறுகளையும்‌ காண்க. 

C, C, ஆகிய இரு வட்டங்களையும்‌ நிமிர்கோணமுறையாக இடைவெட்டூவதும்‌ )-அச்சைத்‌ தொடுவதுமான ஒரு 
வட்டம்‌ 5 எனக்‌ கொள்வோம்‌. 5 இற்கு இருக்கத்தக்க இரு சமன்பாடுகளையும்‌ காண்க. 

C, C, ஆகிய வட்டங்களுக்குப்‌ புள்ளி 8 யில்‌ வரையப்பட்டுள்ள பொதுத்‌ தொடலி %-அச்சை 2 யிலும்‌ 3-அச்சை 
Q விலும்‌ சந்திக்கின்றது. பொதுத்‌ தொடலியின்‌ சமன்பாடு 4x + 3y = 40 எனவும்‌, கோட்டூத்‌ துண்டம்‌ PQ வை 


ஒரு விட்டமாகக்‌ கொண்ட வட்டத்தின்‌ சமன்பாடு 3(x2 + yj 30% - 40) =0 எனவும்‌ காட்டுக. 





x2+y2+2gx + 2fy+c=0 , x+y +I x+If' y+ =Ü ஆகிய இரு வட்டங்களும்‌ 
நிமிர்கோணத்தில்‌ இடைவெட்டுமாயின்‌ (ஏ - g')2+ (f — f')2 = g2 + f2-—ct+g +f (5) 


= தேர +2ff=cte 


வட்டம்‌ C:x*+y*—-—8x—6y +16=0 
(x —4)? + (y —3)2= 3°. 


வட்டத்தின்‌ மையம்‌ (4,3) (5) ஆரை- 3 (5) 
டு 


இந்த வட்டம்‌ X அச்சை ஐ (4,0) இல்‌ தொடும்‌ (** மையத்தின்‌ Y ஆள்கூறு = 3) 


வட்டம்‌ Ca x? +b? = R2 உட்புறமாக C ஐ B இல்‌ தொடுவதால்‌ 


R=5+3=8 


~ B=(8cosa, 8sina) = (= (=.=) (5) 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 46 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


S;Cand Cy ஆகிய இரண்டையும்‌ நிமிர்கோணத்தில்‌ இடைவெட்டுவதுடன்‌ Y அச்சைத்‌ தொடும்‌ வட்டம்‌ என்க. 
S: x*+y*+29x+2fy+c=0 
இதன்‌ மையம்‌; (gf), ஆர -4/7£*7?-2 
v Sy அச்சைத்‌ தொடுவதால்‌ ஆரை = lgl, (5) 
g2+f2— c= g2 > f = +vc. (5) G) 
S; Cie நிமிர்கோணத்தில்‌ Qeor_Gar_Gasgr:—0+0=c—27>c¢=4 > f = +2 © (5) 
்‌ 5, தரப்பட்ட வட்டம்‌ ஐ நிமிர்கோணத்தில்‌ இடைவெட்டூவதால்‌ => 2g(—4) + 2f(-3) = 4+ 16 = 20 
கர +3f +10 = 0 (5) 
f=t2 => 4g = —10 — 6 = g = —4 (5) 
f =—2 = 4g = —10 +6 = g = —-1 (5) 


Š இன்‌ இரு இயல்தகு சமன்பாடுகளாவன 


x“ +y2—8x+4y+4=0, (5) 


X +y = 2x- 4y +4 =0(s ) 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 47 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


ÜC 34 இற்குப்‌ பொதுவான தொடலியின்‌ சமன்பாடு a டட = 1: இங்கு இத்‌ தொடலி ஆள்கூற்று அச்சுக்களைச்‌ 
a 


சந்திக்கும்‌ புள்ளிகள்‌ P = (a,0) Q = (0,b) ஆகும்‌. 


a = 8 sec z = 8. = 10 > P = (10,0) (5) 


ணை - அடம்‌ S 
b = 6 coseca = 8.- = = q=(0, = (5) 


PQ இன்‌ சமன்பாடூ = + = =1 (5) அல்லது 4x +3y = 40 


Aliter 
CC. இற்குப்‌ பொதுவான தொடலியின்‌ சமன்பாடு 
(x? + y? — 8x —6y +16) — (x? + y? — 64) — 8x + 6y —80 = 0 = 4x + 3y = 40 


40 
அதனால்‌ P =(10,0),0= (௦2). 


O 





துண்டம்‌ PQ வை விட்டமாகக்‌ கொண்ட வட்டத்தின்‌ மீது உள்ள யாதாயினுமொரு புள்ளி (x, y) திருப்தி செய்யுப்‌ 
நிபந்தனை 


அல்லது 





i.e x? +y2 — ax — by = 0 


x? +y2 — 10x =F = 0 (5) 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 48 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


16 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 


இவ்வினாவிற்கு விடையளித்துள்ள பரீட்சார்த்திகளின்‌ 
அளவு 52% ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 46% 


114-150 ஆகும்‌. இவ்வினாவிற்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ 150 


ஆகும்‌. 


புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 










































































(ii) 


16 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





00 - 37 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 61% இனரும்‌ 
38 - 75 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 21% இனரும்‌ 
76-113 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 10% இனரும்‌ 
114- 150 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 8% இனரும்‌ 


இந்த வினா ஐந்து உப 
பகுதிகளைக்‌ கொண்டது. 
அவற்றுள்‌ மிகக்‌ கூடிய 
இலகுதன மையைக 
கொண்டது (11) ஆவது 
உபபகுதியாவதுடன்‌அதன்‌ 
இலகுதன்மை 78% 
ஆகும்‌. (11) ஆவது உப 
பிரிவு மிகக்‌ குறைந்த 
இலகுதன' மையை 
உடையதுடன்‌ அது 26% 
ஆகும்‌. 


இது அட்சர கேத்திர கணிதத்தில்‌ வட்டம்‌ தொடர்பான அலகை அடிப்படையாகக்‌ கொண்ட கட்டமைக்கப்பட்ட 
வினாவாகும்‌. வினாவில்‌ பின்னடைவு முறை அதிகரித்து இருப்பது நிரல்‌ வரைபில்‌ இருந்து தெளிவாகிறது. அதிக 


பரீட்சார்த்திகள்‌ முதல்‌ இரு பகுதிக்கும்‌ திருப்திகரமாக விடை எழுதியிருந்தனர்‌. 


இந்த வினாவில்‌ முதல்‌ இரு பகுதிகளினதும்‌ இலகுதன்மை முறையே 75%, 76% ஆவதோடு பரீட்சார்த்திகளில்‌ 
அதிகளவிலானோர்‌ இந்த இரு பகுதிகளுக்கும்‌ சரியாக விடை எழுதியிருந்தனர்‌. மற்றைய பகுதிகளுக்கு விடை 
அளிப்பதற்கு பலர்‌ முயற்சிக்கவில்லை. இதற்கு காரணமாக கூறக்கூடியது. ஆள்கூற்று கேத்திர கணித்தைச்‌ சரியாக 
பயன்படுத்துவது தொடர்பான தெளிவு இன்மையும்‌ கணிதஞ்சார்‌ சிந்தனைகளிலும்‌ பின்னடைவு இருப்பதை காண 


முடியும்‌. 


ஆள்கூற்று கேத்திர கணிதத்தின்‌ அடிப்படை கோட்பாடூகள்‌ மற்றும்‌ பாட விடயம்‌ தொடர்பான அறிவு மற்றும்‌ 
திறனை அதிகரிக்குமாறு எளிய பயிற்சிகளை மாணவர்களிடம்‌ தொடர்ந்து செய்வது இவ்வகையிலான பின்னடைவை 


இல்லாது செய்தவற்கு வழிகோலும்‌. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
- 49 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 





வினா இலக்கம்‌ 17 


17. (a) cos? (a+ B)+ cos* a + cos? P -2cos(a +f) cosa cosB=1 எனக்‌ காட்டுக. 


(b) f(x) = cos2x + sin2x + 2(cosx + sinx) + 1 எனக்‌ கொள்வோம்‌. f(x) ஐ வடிவம்‌ k(1+cosx) sin(x +a) 

இல்‌ எடுத்துரைக்க; இங்கு k, ஆகியன துணியப்பட வேண்டிய மாறிலிகள்‌ ஆகும்‌. 
மட்ட அவது | - 
B(x) ஆனது LE = V2 {g(x) - 1} ஆக இருக்கத்தக்கதாக உள்ளதெனக்‌ கொள்வோம்‌; இங்கு 
——sxs—. 
2 2 | 
y = g(x) இன்‌ வரைபைப்‌ பரும்படியாக வரைந்து, இதிலிருந்து, மேலே தரப்பட்டுள்ள வீச்சில்‌ சமன்பாடு 
JfO)= 0 ஒரு தீர்வை மாத்திரம்‌ 'கொண்டுள்ளதெனக்‌ காட்டூக. 


©) வழக்கமான குறிப்பீட்டில்‌, ஒரு முக்கோணி ABC யிற்குச்‌ சைன்‌ நெறியைப்‌ பயன்படுத்தி, 





a(b — c) 00860 Ë cot 4 = (b+ cy” tan( 2 5 c) seo B=C எனக்‌ காட்டூக. 


(a) cos*(a+ B) + cos*a + cos2B — 2005 (a + B) cosa cos B 


= cos(a + §)[cos(@ + B) — 2cosa cosp] + cost a+ cos*B (s) 


[cosa cos ff — sin asin f][cosa cos B + sin z sinB] + cos*a+cos*f (5) 


= —cos*a cost p + (1 — cos*a)(1 — cos2B) + cos*a+ cos*B 


(b) f(x) = cos2x + sin 2x + 2(cosx + sin x) + 1 


= 2cos*x— 1 + 2 sin x cosx + 2 cosx + 2sinx + 1(5) 


= 2 cosx {cosx + 1) + 2sin x (cosx + 1) (5) 
= 2,/2?(cosx + 1)sin (x + =) (s) 
ஆ ! 
FI) _ 5 Gan fy + f) —./ofalv) — 1 
1+cosx — 242 த (x பூ A 7 V2{g(x) 1) (5) 


= g(x) = 2 sin (x + =) +1 (5) 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 50 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வளையியின்‌ போக்கு உயர்வு முடிவுப்‌ புள்ளிகள்‌ xX =O, Y= 2+1 y=1 


© © © © © 


f(x) =0= 9(X) =1 ஓரே ஒரு தீர்வைக்‌ கொண்டிருக்கும்‌. .. F(X) =Ü ஒரு தீர்வை மாத்திரம்‌ (5) 
கொண்டிருக்கும்‌. 


b-c sin í —sin C 


(௦) a PEN ப்‌ b E 


b+c sin B+sin C Sind SinB Sine 


= Sy 


B+C B-C 
z 002 sn 
—  B+C இர 
2 SItL—— Cü: 
2 z 
E— 
tan [>J (5) 
= * 
— A 
cot— 
2 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_5] - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


ட டடக்‌ A 
a sin À 2 sin cosy 


ணக அணா ரான ளை: A E-t 
b+c Sin B +Sin c 2. cosy cos— 
sin— 
_— z as HF 


சமன்பாடுகள்‌ (*) ; (**) ஜப்‌ பெருக்குவதால்‌ பெறப்படுவது 


a(b-—c) ` tan(>—) sin= (5) 
(b+e)* < cote cos(=—) 








தத அ ñ; 

aiz tan( =>) 
alb—c) = [h +o) சடா. 
sing cos( 2 J 








A A (B-C (2 
a cos ee tan(=—) sin(==) 
ங்கை 


Aliter (5) 
(5) Sin ail) = — = ;A+B+C=2 


a(b—c) sin A (sin B—sin C) Sind Sing Sin 


(bac)? — “(sin B+sinc)? (5) ae (5) 


அவி) sml EG) 
asin (eos G 


sin A.sin=sin( ey (5) [-A+B+C = Tt] 


2 சத்‌ Se os? (= 


2 gin? =cos—sin( = =O 
SS ee டா 
2e0s*=cos*(=— 


க்க 'B— 
= tan“ = 2057 பகன்‌ all 


aA A a fB- B-C) 
= tan? cos—tan- (=) cosec (=) 
2 2 2 2 J 


a(b — c) cot?= , sec“ = (b + c)* sin? B =) பரவை (= 3 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 52 - 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


17 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ இவ்வினாவிற்கு விடையளித்துள்ள பரீட்சார்த்திகளின்‌ 
அளவு 55% ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 48% 
ஆகும்‌. இவ்வினாவிற்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ 150 
ஆகும்‌. 

அதில்‌, 

00 - 37 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 49% இனரும்‌ 

38 - 75 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 22% இனரும்‌ 
76- 113 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 16% இனரும்‌ 
114-150 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 13% இனரும்‌ 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


d 





ட ம இந்த வினா மூன்று 
வினாவின்‌ பிரிவுகளுக்கும்‌ உபபிரிவுகளுக்குமான இலகுத்தன்மை உபபகுதிகளைக்‌ 
கொண்டுள்ளதுடன்‌ 
பகுதி (b) இற்காக இரு 
உபபகுதிகள்‌ உள்ளன. 
அதிகூடிய இலகுதன்மை 
காணப்படுவது பகுதி 
(b) யின்‌ (1) ஆவது 
உபபகுதியாவதுடன்‌ அதன்‌ 
இலகுதன்மை 58% 
ஆகும்‌. மிகக்‌ குறைந்த 
இலகுதன்மை பகுதி 

(b) (0 (b) யின்‌ (11)ஆவது 
17 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ உபபகுதியாவதுடன்‌ அதன்‌ 
இலகுதன்மை 39% ஆகும்‌. 
























































இந்த வினா திரிகோண விகிதங்களை அடிப்படையாகக்‌ கொண்டு ஒன்றிற்கொன்று சுயமான மூன்று 


பகுதிகளைக்‌ கொண்டு தயாரிக்கப்பட்டூள்ளது. 


பகுதி (a) யிற்கு சரியாக விடை எழுதாவிட்டாலும்‌ அதிக எண்ணிக்கையிலான பரீட்சார்த்த்திகள்‌ 
முயற்சித்துள்ள பகுதியாகும்‌. இந்தப்‌ பகுதியினை சுருக்குவது தொடர்பான குறைபாடு பரவலாக காணப்படுகிறது. 
இதன்‌ இலகுதன்மை 52%ஆகும்‌. 

பகுதி (b) யின்‌ (1) ஆவது உபபகுதியை அதிகூடிய பரீட்சார்த்திகள்‌ முயற்சித்து இருப்பினும்‌ இறுதி விடைக்கு 
அண்மித்திருந்த எண்ணிக்கையினர்‌ மிகக்‌ குறைவாக தெரிகிறது. உபபகுதி (11) இற்குரிய வரைபை வரையும்‌ 
போது f(x), g(x) இடையேயான தொடர்பை சரியாக விளங்கிக்‌ கொள்ளாமையினால்‌ விடை திருப்தியற்று 
இருந்தது. பகுதி (b) யின்‌ இலகுதன்மை 47% ஆகும்‌. 

பகுதி (௦) யில்‌ சைனின்‌ விதியை சரியாக எழுதியிருப்பினும்‌ பிரசினத்திற்காக சைன்‌ விதியை சரியாகப்‌ 
பயன்படுத்தியிருப்பினும்‌ சுருக்குவதன்‌ தவறு காரணமாக விடையை அண்மிக்காது சிரமப்பட்டு இருந்தனர்‌. இதன்‌ 
இலகுதன்மை 47% ஆகும்‌. 


திரிகோண விகிதங்களுக்குரிய அடிப்படை கோட்பாடுகள்‌ தொடர்பான சரியான அறிவு போதியளவு 
மாணவர்களிடம்‌ இன்மை என்பது இந்த வினாவிற்காக மாணவர்கள்‌ அறிந்துள்ள விடைகள்‌ மூலம்‌ தெரிகிறது. 


அவ்வாறே அட்சரகணித, திரிகோண கணித கூற்றுகளை சுருக்குவதில்‌ பின்னடைவு கிடைக்கிறது. 
அதனால்‌ அடிப்படை திரிகோண கணித கோட்பாடுகள்‌ தொடர்பாக அறிவை அதிகரிக்கும்‌ வகையிலும்‌ திரிகோண 
கணித சர்வ சமன்பாடுகளை சுருக்கும்போதும்‌ அதற்குரிய சூத்திரங்களை சரியாகப்‌ பயன்படுத்தும்‌ வகையில்‌ 
பொருத்தமான பயிற்சிகளை மாணவர்களை தொடர்ந்து ஈடுபடுத்த வேண்டும்‌. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 53 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


2.2 வினாப்பத்திரம்‌ 11] உம்‌ விடையளிக்கப்பட்டமை தொடர்பான தகவல்களும்‌ 


2.2.1 வினாப்பத்திரம்‌ I இன்‌ கட்டமைப்பு 


நேரம்‌ 03 மணித்தியாலங்கள்‌. மொத்தம்‌ 100 புள்ளிகள்‌ 


x இவ்வினாத்தாள்‌ இரண்டு பகுதிகளைக்‌ கொண்டது. 
பகுதி A - 10 வினாக்கள்‌. எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுத வேண்டும்‌. ஒரு 
வினாவுக்கு 25 புள்ளிகள்‌ வீதம்‌ 250 புள்ளிகள்‌ 


பகுதி B - ஏழு வினாக்கள்‌. ஐந்து வினாக்களுக்கு மாத்திரம்‌ விடை 


எழுத வேண்டும்‌. ஒரு வினாவுக்கு 150 புள்ளிகள்‌ வீதம்‌ 750 புள்ளிகள்‌. 


வினாத்தாள்‌ Il இற்கு மொத்தப்‌ புள்ளிகள்‌ = (2504750) -10=1000=10=100 


x பரீட்சையில்‌ பகுதி A யிற்கு வினாத்தாளின்‌ ஒவ்வொரு வினாவிற்கும்‌ விடப்பட்டுள்ள இடத்தில்‌ 
விடையை எழுத வேண்டும்‌. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 54 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


2.2.2 இணைந்த கணிதம்‌ 11 ஆவது வினாத்தாளுக்காக விடை எழுதியுள்ள முறைகள்‌ 
11 ஆம்‌ வினாத்தாளில்‌ பகுதி A யிற்குரிய பத்து வினாக்களுக்கும்‌ கண்டிப்பாக விடை எழுத வேண்டும்‌. 
இந்த பகுதியில்‌ ஒவ்வொரு வினாவிற்கும்‌ விடை எழுத முயற்சித்த பரீட்சார்த்திகளின்‌ சதவீதம்‌, அந்த வினாவின்‌ 
இலகுத்தன்மை என்பன கீழே உள்ள வரைபில்‌ காட்டப்பட்டூுள்ளன. 
க.பொ.த. (உ.தர)ப்‌ பரீட்சை - 2015 
10 - இணைந்த கணிதம்‌ - வினாத்தாள்‌ H (பகுதி A) 

















1⁄2 விடை எழுதியுள்ளமை 








நவ) இலகுத்தன்மை 





























727 
f 
Z 
Z 
Z 
Z 
Z 
Z 
Z 
A 
Z 
Z 
Z 











Gi GGG. 


வினா இலக்கம்‌ 





வரைபு 13 : இணைந்த கணிதம்‌ 11 இன்‌ பகுதி A யின்‌ ஒவ்வொரு வினாவிற்கும்‌ விடை எழுத முயற்சித்த 
பரீட்சார்த்திகளின்‌ சதவீதம்‌ மற்றும்‌ அந்த ஒவ்வொரு வினாவினதும்‌ இலகுத்தன்மை. 


இணைந்த கணிதம்‌ வினாத்தாள்‌ Il இல்‌ பகுதி A யில்‌ அடங்கியுள்ள 10 வினாக்களுக்கும்‌ விடையளிக்க 
வேண்டியது கட்டாயமாவதோடூ இவ்வினாப்பத்திரத்திற்கு தோற்றிய பரீட்சார்த்திகளுள்‌ 902 இற்கும்‌ குறையாத 
சதவீதத்தினர்‌ விடை எழுதி இருந்தது. வினா இலக்கம்‌ 1, 3, 4 இற்கு மட்டூமாகும்‌. பரீட்சார்த்திகளுள்‌ அதிக 
சதவீதத்தினர்‌ விடையளித்திருந்தது. 01 ஆம்‌ வினாவாவதோடு அதன்‌ இலகுத்தன்மை 964 ஆகும்‌. வினா இலக்கம்‌ 10 
இற்கு விடையளித்த பரீட்சார்த்திகளின்‌ சதவீதம்‌ 784 இற்கு குறைந்த சதவீதத்தினர்‌ மட்டும்‌ விடையளித்து இருந்தனர்‌. 
பரீட்சார்த்திகள்‌ சகலரினாலும்‌ விடை அளிப்பதற்கு முயற்சித்துள்ள ஒரு வினாவாவது இந்த பத்து வினாக்களுள்‌ இல்லை. 


இந்த பத்து வினாக்களினதும்‌ இலகுத்தன்மையைக்‌ கருதும்போது தெளிவாவது இலகுத்தன்மை 50% 
இனை தாண்டியிருப்பது 1, 3 ஆகிய இரு வினாக்கள்‌ மட்டுமே ஆகும்‌. 2, 5, 7, 78, 10 போன்ற வினாக்களின்‌ 
இலகுத்தன்மை 304 இனை விடக்‌ குறைந்ததாகும்‌. 

இலகுத்தன்மை அதிகமான வினா 03 ஆம்‌ இலக்க வினா ஆவதோடு அதன்‌ இலகுத்தன்மை 56% ஆகும்‌. 
அதிகளவிலானோர்‌ தெரிவு செய்துள்ள வினா 01 ஆவதுடன்‌ அதன்‌ இலகுத்தன்மை 55% ஆகும்‌. அவ்வாறே மிகக்‌ 
குறைவாக விடை எழுதப்பட்ட வினா 5 ஆவதோடூ அதன்‌ இலகுத்தன்மை 182 ஆகும்‌. அவ்வினாவைத்‌ தெரிவு 
செய்திருந்த பரீட்சார்த்திகளின்‌ சதவீதம்‌ 842 ஆகும்‌. 

இந்த பத்து வினாக்களுக்காவும்‌ பரீட்சார்த்திகளின்‌ துலங்கள்‌ தன்மையை நன்றாக ஆராய்ந்து பார்ப்பதற்காக 


கீழேயுள்ள அட்டவணையில்‌ காட்டப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. 


புள்ளிகளைப்‌ 
பெறாதோரின்‌ 
விடை எழுதி இருந்த | சதவீதம்‌ 
பரீட்சார்திகளுள்‌ 25 புள்ளிகளையும்‌ 
பெற்றவர்களின்‌ 
சதவிதம்‌ 





வினாவின்‌ Yo இலகுத்தன்மை 


அட்டவணை 6: இணைந்த கணிதம்‌ வினாத்தாள்‌ H இன்‌ பகுதி A யின்‌ ட = விடையளித்திருந்த 
பரீட்சார்த்திகளுள்‌ புள்ளிகளைப்‌ பெறாதவர்களும்‌ 25 புள்ளிகளையும்‌ பெற்ற பரீட்சார்த்தகளின்‌ 
சதவீதம்‌ 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 55 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினாவிற்குரிய மொத்தப்‌ புள்ளிகளின்‌ அதிகளவை பெற்றுக்கொண்ட பரீட்சார்த்திகளின்‌ அதிக சதவீதத்தினர்‌ 
அதாவது 55% இனர்‌ காணப்படூவது 07 ஆவது வினாவாகும்‌. மிகக்‌ குறைந்த சதவீதத்தினர்‌ 03 ஆம்‌ இலக்க 
வினாவிற்காகவும்‌ அந்த சதவீதம்‌ 12% ஆகும்‌. 07 ஆம்‌ வினாவைத்‌ தவிர ஏனைய ஒன்பது வினாக்களுக்காகவும்‌ 
அதன்‌ சதவீதம்‌ 50% இனை விட குறைவாகும்‌. அந்த ஒன்பது வினாக்களுக்காகவும்‌ 25 புள்ளிகளைப்‌ பெற்றவர்களின்‌ 
சதவீதம்‌ 12-40) வீச்சினில்‌ ஆகும்‌. புள்ளிகளைப்‌ பெற்ற சதவீதம்‌ அதிகமாக இருப்பது 01] ஆம்‌ வினாவாவதுடன்‌ 
அது 38% ஆகும்‌. 


பரீட்சார்த்திகளுக்கு மிகவும்‌ இலகுவாக புள்ளிகளைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு முடியுமென எதிர்பார்க்கையுடன்‌ 
தயாரிக்கப்பட்ட இந்த பத்து வினாக்களுள்‌ அந்த எதிர்பார்ப்பை ஓரளவு வழங்கியிருந்தது. 01, 03 ஆகிய இரு 
வினாக்கள்‌ மட்டுமே என மேலேயுள்ள தகவல்களில்‌ இருந்து தெரியவருகிறது. 

இணைந்த கணித வினாத்தாள்‌ Il இன்‌ பகுதி B யில்‌ தரப்பட்ட ஏழு வினாக்களில்‌ தமக்கு விருப்பமானவாறு 
தெரிவு செய்யப்பட்ட ஐந்து வினாக்களுக்கு மட்டும்‌ விடை எழுத வேண்டியதுடன்‌ அந்த ஒவ்வொரு வினாக்களுக்காகவும்‌ 
வினாத்தாளுக்குரிய 1000 புள்ளிகளில்‌ 150 புள்ளிகள்‌ படி உரித்தாகும்‌. அந்த வினாக்களைத்‌ தெரிவு செய்த முறை 
மற்றும்‌ அவற்றின்‌ இலகுத்தன்மை கீழேயுள்ள வரைபில்‌ காட்டப்பட்டூள்ளது. 


க.பொ.த. (உ.தர)ப்‌ பரீட்சை - 2015 
10 - இணைந்த கணிதம்‌ - வினாத்தாள்‌ H (பகுதி B) 














⁄# விடை எழுதியுள்ளமை 


வு இலகுத்தன்மை 
































Z 
] 
— 
— 


B 
Le Le Le Le Le Ls Le Le Le Le பட்ட Lla Lla Lia Lia Lla Lla Lla Lla] 

TTT "a "u "a "a el TTT 

TTT TTT TTT TTT TTT TTT TT 

ப்ப ப்ப TTT TTT 

TTT TTT TTT TTT TTT TTT TT 

TTT TTT Tg T T T T T T T T T, 

el மர el ed இட இட dd dd இட dd W 

TT TTT TTT TT TTT TTT gag ag ET ET eee Ge 

PATAT PPP el el el el ll el el el el ர்‌ el el el el el el T a 

TT TTT TTT TTT TTT TTT TTT TTT 

TT ர்‌ el el el ஜ்‌ el el el el T a 

படட Te Tie Ti Ti ie Tle Te Te Tle Tle i ie Tle Te Te Te Tie Te Tie Te Te Te Te Tie Te Te Th 

TT TTT TTT TTT TTT TTT TTT 

றியி 

பட்ட TT TT TT TT TT TTT TT TT TT 





வினா இலக்கம்‌ 


வரைபு 14 : இணைந்த கணிதம்‌ 1] இன்‌ பகுதி B யின்‌ வினாக்களுக்கு விடை எழுத முயற்சித்த 
பரீட்சார்த்திகளின்‌ சதவீதம்‌ மற்றும்‌ அந்த ஒவ்வொரு வினாவினதும்‌ இலகுத்தன்மை. 


இந்த வினாத்தாள்‌ Il இன்‌ பகுதி B யில்‌ தரப்பட்டுள்ள ஏழு வினாக்களில்‌ அதிகளவிலான அதாவது 
பரீட்சார்த்திகளுள்‌ 95% இனர்‌ தெரிவு செய்து இருந்தது 12, 15 ஆவது வினாவினாக்களாகும்‌. அதன்‌ இலகுத்தன்மை 
554 ஆவதுடன்‌ 15 ஆவது வினாவின்‌ இலகுதன்மை 53% ஆகும்‌. 


அதிகளவான இலகுத்தன்மை 69% காணப்படுவது 16 ஆவது வினாவாவதுடன்‌ அதனைத்‌ தெரிவு செய்த 
பரீட்சார்த்திகளின்‌ சதவீதம்‌ 78% ஆகும்‌. மிகக்‌ குறைவாக தெரிவு செய்து இருப்பது 1/ஆவது வினாவாவதுடன்‌ 
அதன்‌ சதவீதம்‌ 57% ஆகும்‌. அதன்‌ இலகுத்தன்மை 58% ஆகும்‌. 


வினாத்தாள்‌ Il இல்‌ அடங்கிய 07, வினாக்களில்‌ அவற்றின்‌ இலகுத்தன்மையை இறங்கு வரிசைக்கேற்ப 
ஒழுங்கமைக்கும்போது பெறப்படும்‌ இடங்களின்‌ வரிசை ஒழுங்குகள்‌ 11, 14, 15, 12, 17, 13, 16 ஆகும்‌. இந்த 
வினாத்தாளில்‌ பகுதி & யில்‌ 1, 3 ஆகிய வினாக்களைத்‌ தவிர எஞ்சிய வினாக்களின்‌ இலகுத்தன்மை பகுதி 
B யின்‌ வினாக்களின்‌ இலகுத்தன்மையை விடக்‌ குறைவடைந்திருந்தது. பகுதி Au வினாக்களின்‌ அதிகளவில்‌ 
எதிர்பார்க்கையுடன்‌ கூடியளவு புள்ளிகளைப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்கு பரீட்சார்த்திகளால்‌ முடியாமை என்பதாகும்‌. 
வினாப்பத்திரம்‌ II இன்‌ பகுதி A யின்‌ 10 வினாக்களில்‌ இலகுத்தன்மையின்‌ இடை 43&ஆவதோடூ பகுதி B யின்‌ 
7 வினாக்களினதும்‌ இலகுத்தன்மையின்‌ இடை 574 ஆகும்‌. வினாப்பத்திரம்‌ II இன்‌ மொத்த இலகுத்தன்மை 52% 
ஆகும்‌. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 56 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


2.2.3 Il ஆவது வினாத்தாளில்‌ ஒவ்வொரு வினாக்கள்‌ அவற்றிற்கு எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, புள்ளி 
வழங்கும்‌ திட்டம்‌, விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்பும்‌ ஆலோசனைகளும்‌ 


(10) இணைந்த கணிதம்‌ வினாப்பத்திரம்‌ 11- பகுதி A 


வினா இலக்கம்‌ 1 


1. ஒரு நிலைத்த சிறிய இலேசான ஒப்பமான கப்பி டயிற்கு 6 0௪ 7] 
இலேசான நீட்டமுடியாத இழை ஒன்றின்‌ இரு நுனிகளிலும்‌ முறையே m, 2m என்னும்‌ திணிவுகளை 
உடைய A, B என்னும்‌ இரு துணிக்கைகள்‌ இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு துணிக்கையும்‌ C யிந்குக்‌ 
கீழே ஆழம்‌ [இல்‌ இருக்கத்‌ தாங்கப்பட்டு இத்தொகுதி இவ்வமைவில்‌ ஓய்விலிருந்து விடுவிக்கப்படூகின்றது. 


சக்திக்‌ காப்புக்‌ கோட்பாட்டைப்‌ பயன்படுத்தி, ஒவ்வொரு துணிக்கையும்‌ தூரம்‌ x(</) இற்கு இயங்கிய 
பின்னர்‌ ஒவ்வொரு துணிக்கையினதும்‌ கதி v ஆனது v = = இனால்‌ தரப்படுகின்றதெனக்‌ காட்டுக. 
இதிலிருந்து அல்லது வேறு விதமாக, தொகுதியின்‌ ஆர்முடுகலைக்‌ காண்க. 





C K. E. +P. E. மாறிலி இன்‌ படி 
Zm? + (2m 2 -mgl - x)— 2mg Í| +x) -மாறி 


4 ஆரம்‌ பப்‌ பெறுமானம்‌ =0- 300 
A 


A litr சக்திக்‌ காப்பு => 20% - mgx = mv + [2m 2 (15) 





Aliter 
t குறித்து வகையிடும்போது 
X குறித்து வகையிட: 


dv 20 


N— =— > தொகுதியின்‌ ஆர்முடுகல்‌ 
dx 3 


|| 
w |e 





1 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


பரீட்சார்த்திகளில்‌ அதிக சதவீதத்தினர்‌ அதாவது 95%&இனர்‌ விடையளித்துள்ள வினாவாகும்‌. இதன்‌ இலகுதன்மை 
53% ஆகும்‌. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த விடையைக்‌ பெற முடியாமைக்கு காரணமாய்‌ இருந்தது சக்திக்‌ காப்பு 
விதியைச்‌ சரியாகப்‌ பயன்படுத்தாமையாகும்‌. “இதிலிருந்து” என்பதைப்‌ பயன்படுத்தி ஆர்முடுகலைக்‌ காண்பது குறைந்த 


மட்டத்திலே காணப்பட்டது. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
ye 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 2 


நீளம்‌ /ஜ உடையதும்‌ இரு முனைகளிலும்‌ திரந்துன்னளதுமான ஒரு நேரிப ஒ௫ுக்கமான ஒப்பமான குழாய்‌ OA 


ஆனது, அகன்‌ மேல்‌ முனை பிகிடைத்‌ தரைக்கு மேலே உயரம்‌ 4 (௮4) இல்‌ இருக்க, கீழ்முக நிலைக்குத்துடன்‌ 


கோணம்‌ = ஐ ஆழக்கிக்கொண்ருக்குமாறு நிலைப்படுத்தப்பட்டூள்ளது. குழமாயினுள்ளே 0 இல்‌ மெதுவாக 


வைக்கட்பட்டுள்ள ஒரு துணிக்கை குழாய்‌ வழிபே கீழ்நோக்கி வழுக்குகின்றது. அடுத்தகாக, துணிக்கை குழாயில்‌ 
முனை A யில்‌ புறப்பட்டு O விலிருந்து கிடைத்‌ தூரம்‌ J/3 1 இல்‌ ஒரு புள்ளி பில்‌ தரையில்‌ அழிக்கின்றது. 


(i) A யில்‌ துணிக்கையின்‌ கதி V8! எனவும்‌ (ii) A- எனவும்‌ காட்டுக. 





O இலிருந்து A க்கு மாறா 
ஆர்முடுகலுடன்‌ துணிக்கை 
இயங்குவதால்‌ 


`w V? =u? +225 
JT 
vV? =2. qcos—:| 
J 3 


V° =g 


v= g 





A யிலிருந்து B இற்கான இயக்கத்தில்‌ 


—» S =u +5 t? 


JBI -Isin =t gl sinŽ 
3 3 


f n= gl : 11 


2 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


பரீட்சார்த்திகளுள்‌ 874 ஆனோர்‌ இந்த வினாவிற்கு விடையளித்திருந்தாலும்‌ வினாவின்‌ இலகுதன்மை 26% ஆகும்‌. 
கவனத்திற்‌ கொள்ள வேண்டியது நேரிய ஒடுக்கமான குழாயினுள்‌ துணிக்கை வழுக்குவது தொடர்பாக பரீட்சார்த்திகள்‌ 
சரியாக விளங்கிக்‌ கொள்ளவில்லை. அதனால்‌ வழுக்குவதற்கான சமன்பாட்டை சரியாகப்‌ பெறாமையினால்‌ சரியான 


விடையைப்‌ பெற முடியாமல்‌ போனது. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 59 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 3 


ஓர்‌ ஒப்பமான கிடை மேசை மீது வேகம்‌ u உடன்‌ இயங்கும்‌ திணிவு m ஐ உடைய ஒரு துணிக்கை P 
ஆனது £ யின்‌ பாதையில்‌ ஓய்வில்‌ இருக்கும்‌ திணிவு m ஐ உடைய வேறொரு துணிக்கை Q உடன்‌ 


நேரடியாக மோதுகின்றது. இரு துணிக்கைகளுக்குமிடையே உள்ள மீளமைவுக்‌ குணகம்‌ e (Ü < e < 1) எனின்‌, 
மொத்தலுக்குப்‌ பின்னர்‌ 2, 9 ஆகியவற்றின்‌ வேகங்களின்‌ கூட்டூத்தொகைக்கும்‌ வித்தியாசத்திற்குமான 


கோவைகளை u, ச ஆகியவற்றின்‌ சார்பிற்‌ பெறுக. இதிலிருந்து அல்லது வேறு விதமாக, மொத்தலுக்குப்‌ 
பின்னர்‌ தொகுதியில்‌ - எஞ்சியிருக்கும்‌ இயக்கப்பாட்டுச்‌ சக்தி, தொடக்க இயக்கப்பாட்டூச்‌ சக்திக்குக்‌ 


கொண்டுள்ள விகிதம்‌ (1 +e”) : 2 எனக்‌ காட்டுக. 





— u Ee 
மொத்தலின்‌ முன்‌ K. E. =T, == mu 
PO OQ மாத்தலின்‌ முன்‌ ட்‌ 
மொத்தலின்‌ பின்‌ K. E. =T =i m(y2 +w?) 
—> V — W DD வை S. 


PO OQ 


உந்தக்காப்பு விதிப்படி: 
mu =mv +MW............ (1) 


u =V +W (5) 


மூ 2u° 2u° 


3 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


பரீட்சார்த்திகளுள்‌ 91£இனர்‌ இந்த விடைக்கு விடையளித்திருந்ததுடன்‌ இவ்வினாவின்‌ இலகுதன்மை 564 
ஆகும்‌. அதிகளவிலான பரீட்சார்த்திகள்‌ உந்தக்‌ காப்பு விதியை பயன்படுத்தல்‌. நியூட்டனின்‌ பரிசோதனையிலும்‌ 
இயக்கப்பட்டுள சக்தியைக்‌ காண்பதை சரியாக முன்வைத்திருந்தாலும்‌ சுருக்குவதில்‌ தவறு காரணமாக மொத்தப்‌ 


புள்ளிகளைப்‌ பெறுவதற்கு முடியாது இருந்தது 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 50 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 4 


எஞ்சின்‌ வலு H kW இல்‌ தொழிற்படும்போது M மெட்ரிக்‌ தொன்‌ திணிவுள்ள ஒரு லொறி ஒரு நேர்ச்‌ 
சமதள வீதி வழியே மாறா வேகம்‌ 8118” இல்‌ இயங்குகின்றது. அடுத்து எஞ்சின்‌: வலு 2H kW இல்‌ 


தொழிற்படும்போது லொறி கிடையுடன்‌ கோணம்‌ a இற்‌ சாய்ந்த ஒரு நேர்‌ வீதி வழியே மேல்நோக்கி 

இயங்கும்‌ அதே வேளை இயக்கத்துக்கான தடை கிடை இயக்கத்திற்கு உள்ள அதே தடையாகும்‌. 
2Hu 

H + Mgu sina 


௪ . * . = ° . -1 . . 
இவ்வகையில்‌ லொறியின்‌ உயர்ந்தபட்சக்‌ கதி m $s எனக்‌ காட்டூக. 





வலு H kW ஆதலால்‌ 


1000H © 


Tà A F =ma 


தொழிற்படும்‌ விசை F = 


— F =ma F '-R-1000Mgsina O 
1000H _ R=0 SAY a +1000Mgsina 

u V u 

n _1000H | 2H _ H +Mgusina (5) 

ப (5) ப x 
2Hu _] 
V =—— Y ms 
H +Mgusina 


4 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


பரீட்சார்த்களில்‌ 91&இனர்‌ இவ்வினாவிற்கு விடை எழுதியிருந்ததுடன்‌ இவ்வினாவின்‌ இலகுதன்மை 


45% ஆகும்‌. அநேகமான பரீட்சார்த்திகள்‌ சமன்பாட்டைச்‌ சரியாப்‌ பயன்படுத்தியிருப்பினும்‌ 
அலகுகளைச்‌ சரியாகப்‌ பயன்படுத்தாமையினால்‌ இறுதி விடையை அண்மிக்க முடியாது 


இருந்தது. அதனால்‌ வினாவிற்குரிய மொத்தப்‌ புள்ளிகளையும்‌ பெற முடியாது இருந்தது. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 


- 60 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 5 


வழக்கமான குறிப்பீட்டில்‌, ஓர்‌ உற்பத்தி O வைக்‌ குறித்து A, 8 என்னும்‌ இரு புள்ளிகளின்‌ தானக்‌ காவிகள்‌ 


முறையே Ai+ uj, pi- À] ஆகும்‌; இங்கு A, y ஆகியன O <À ம ஆக இருக்கத்தக்கதாக உள்ள 


மெய்யெண்கள்‌ ஆகும்‌. AOB ஒரு செங்கோணமெனக்‌ காட்டுக. C ஆனது கோட்டுத்‌ துண்டம்‌ AB யின்‌ 


நடுப்‌ புள்ளியெனக்‌ கொள்வோம்‌. காவி OC ஆனது பருமன்‌ 2 ஐக்‌ கொண்டிருப்பதோடு அது அலகுக்‌ 





காவி 1 உடன்‌ கோணம்‌ 6 8 ஆக்குமெனின்‌, 4, ண ஆகியவற்றின்‌ பெறுமானங்களைக்‌ காண்க. 


OA =Ai +L] 
OB =4i -Aj 
OA: OB =4u- LA =0 fora, wen*( 5) 
=> AOB =~ 
2 


— 


OC =OA+AC - +uj +AC 


=i +uj +5 {ui -ai)- (ai +u) 


= +uli +5 (u-A)j (s) 





5 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


வினாத்தாளின்‌ Il இன்‌ பகுதி &யிற்கு உரிய வினாக்களில்‌ மிகவும்‌ குறைந்த இலகுச்‌ சுட்டியைக்‌ கொண்ட 
வினாவாகும்‌. பரீட்சார்த்களில்‌ 834 இனர்‌ இவ்வினாவிற்கு விடை எழுதியிருந்ததுடன்‌ இவ்வினாவின்‌ இலகுதன்மை 18% 
ஆகும்‌. மாணவர்களின்‌ காவிகள்‌ தொடர்பான அடிப்படை எண்ணக்கருக்களை அதிகரிக்கும்‌ வகையில்‌ மாணவர்களுக்கு 


போதியளவு பயிற்சிகள்‌ வழங்கப்பட வேண்டும்‌. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
- 61 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 6 


ஒரு சீரான மெல்லிய பாரமான கோல்‌ அதன்‌ ஒரு முனை ஒரு கரடான கிடை நிலத்தின்‌ மீதும்‌ மற்றைய 
முனை ஓர்‌ ஒப்பமான நிலைக்குத்துச்‌ சுவருக்கு எதிரேயும்‌ இருக்க ஓய்வில்‌ உள்ளது. கோல்‌ சுவருடன்‌ 
கூர்ங்கோணம்‌ வை ஆக்கிக்கொண்டு சுவருக்குச்‌ செங்குத்தான ஒரு நிலைக்குத்துத்‌ தளத்தில்‌ இருக்கின்றது. 
கோல்‌ இவ்வமைவிலே நாப்பத்தில்‌ இருப்பதற்குக்‌ கோலிற்கும்‌ நிலத்திற்குமிடையே உள்ள . உராய்வுக்‌ 


குணகம்‌ ஆனது H. 2 diane வைத்‌ திருப்தியாக்க வேண்டுமெனக்‌ காட்டூக. 





துணிக்க: (°) 
ணா F =S 
ட என்டு 


6 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


பரீட்சார்த்களில்‌ 884 இனர்‌ இவ்வினாவிற்கு விடை எழுதியிருந்ததுடன்‌ இவ்வினாவின்‌ இலகுதன்மை 40% ஆகும்‌. 
அதிகளவிலானோர்‌ இந்த சம நாப்பத்தைச்‌ சரியாக விளங்கிக்‌ கொள்ளவில்லை. இது ஒரு வரையறுக்கப்பட்ட 
நாப்பத்திலுள்ள சந்தர்ப்பமாகக்‌ கருதி தீர்ப்பதற்கு சென்றமையால்‌ தேவையான விடையை அண்மிக்க முடியாது 
இருந்தது. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
oe 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 7 


A, B,C ஆகியன ஒரு மாதிரி வெளி 5 இல்‌ உள்ள மூன்று சாரா நிகழ்ச்சிகளெனக்‌ கொள்வோம்‌. வழக்கமான 
குறிப்பீட்டில்‌ நிகழ்தகவு P(A ப BUC) ஐ 2(4),22,.2(0) என்னும்‌ நிகழ்தகவுகளின்‌ சார்பில்‌ எடுத்துரைக்க. 





P(A) = T P(B) = - , P(AU BUC)= 5 என மேலும்‌ தரப்பட்டிருப்பின்‌, நிகழ்தகவு P(C ஐக்‌ காண்க. 


கொடுக்கப்பட்ட நிகழ்தகவுகள்‌; P(A) — P(B) = 


A,B,C என்பன சாரா நிகழ்ச்சிகள்‌ ஆதலால்‌, 


(AUBUC) =P (A) +P(B) +P (C}-P(A)-P(B)-P(B)-P(C)-P(C)-P(A)+P(A)-P(B)-P(C] 
=Z + tP(C)-5-(5 +4) P (c) PC) 
4 2 8 (2 4 8 


7 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


பரீட்சார்த்திகளுள்‌ 872 இனர்‌ மட்டுமே இவ்வினாவிற்கு விடை எழுதியிருந்ததுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 23% 
ஆகும்‌. இது நிகழ்தகவு தொடர்பான பிரசினமாகும்‌. இங்கு P(A U B U C) நிகழ்தகவு தொடர்பான கூற்றைச்‌ 


சரியாக பயன்படுத்தாமை மற்றும்‌ சுயாதீனத்தன்மை இல்லாது போதல்‌ பிரசினத்திற்கு உரிய விடையை 
அண்மிப்பதற்கு முடியாது போய்‌ இருந்தது. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
63 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 8 


சர்வசமமானவையாகத்‌ தோற்றும்‌ 7 மின்குமிழ்கள்‌ ஒரு பெட்டியில்‌ உள்ளன. இவற்றில்‌ 2 மின்குமிழ்கள்‌ 
பழுதுள்ளனவாகவும்‌ ஏனையவை பயன்படூத்தத்தக்கனவாகவும்‌. அறியப்பட்டுள்ளன. பழுதுள்ள 2 குமிழ்களும்‌ 


கண்டூபிடிக்கப்படும்‌ வரைக்கும்‌ குமிழ்கள்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாகச்‌ சோதிக்கப்படுகின்றன. 

(1) இரு குமிழ்களை மாத்திரம்‌, (11) மூன்று குமிழ்களை மாத்திரம்‌ 

சோதித்த பின்னர்‌ பழுதுள்ள இரு குமிழ்களும்‌ கண்டூபிடிக்கப்படூவதற்கான நிகழ்தகவைக்‌ காண்க. 
7 மின்குமிழ்களில்‌ 2 பழுதடைந்தும்‌ 5 பயன்படுத்தக்கூடியனவாகவும்‌ உள்ளன. 
D = குறைபாட்டூடன்‌, U(=D') = பயன்படுத்த முடிளுமாக இருப்பது 









மரவரிப்படம்‌ | . D 
P(D.) =“ 
= 7 
21 1 
PIDD,)=-- = 
0-22-25 
251 1 (5) 
PDD aoe 
(பம 765 21 
521 1 
PU DD; ) =—-=—-= = 
CRD 765 10 
பரிசோதனை 1 U, ௮0 
| கள ட 1 
நிகழ்தகவு (இரு சோதனைகள்‌ மாத்திரம்‌ தேவைப்படின்‌) = P(D,D, ) “Fy 
1 1 2 


கழ்தக று சோ கள்‌ மாத்திரம்‌ 6 Huger) =P(D,U,D, ) +P\U,D,D, ) =— + 
நிகழ்தகவு (மூன்று சோதனைகள்‌ மாத்திரம்‌ தேவைப்படின்‌) =P(D,U,D,)+P(U,D,D, ) ச 


8 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 

A பகுதியின்‌ இலகுதன்மை இரண்டாவதாக குறைவாகவுள்ள வினா இதுவாகும்‌. பரீட்சார்த்திகளுள்‌ 812 
அளவில்‌ இவ்வினாவிற்கு விடை எழுதியிருந்ததுடன்‌ ௮தன்‌ இலகுதன்மை 20% ஆகும்‌. இங்கு பரீட்சார்த்திகள்‌ 
பிரசினத்தைத்‌ தெளிவாக விளங்கிக்‌ கொள்ளாமையினாலும்‌ அடிப்படை நிகழ்தகவு எண்ணக்கரு தொடர்பான தெளிவு 
இன்மையினாலும்‌ பிரசினத்திற்குத்‌ திருப்திகரமாக விடை எழுத முடியாது இருந்தமை தெளிவாகிறது. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 64 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 9 
9. ஏழு முழு எண்களின்‌ ஒரு தொடை S ஆனது பின்வருமாறு ஏறுவரிசையில்‌ ஒழுங்குபடூத்தப்பட்டூள்ளது. 
511, 2, 4, x, y, 11, 13} 


y ஆனது எண்களின்‌ இடையெனின்‌, x,y ஆகியவற்றின்‌ பெறுமானங்களைத்‌ துணிக. எண்களின்‌ மாறற்றிறன்‌ 


= எனக்‌ காட்டுக. 


ஏழு எண்கள்‌: ] 2 4 X y 11 13 (ஏறுவரிசையில்‌) 
il=y = 1424+4+4+x+4+y+114+13=7y 


= 6y-x=3l 


Trias: 6-4 என்க; 6y-4=31 (5) 
6y =35. நிறைவெண்‌  இற்குத்‌ தீர்வு இல்லை. 








மாற்றுமுறை 


4 < x < 11 என்பதனால்‌ 
35 < 6y < 42 

இருக்கக்‌ கூடிய y 

y=6 அல்லது y=/ 
= X=5 = X=11 


(x < y = 11 என்பதனால்‌) 





தீர்வு X=5, Y=O=L 


1 7 
மாறற்றிறன்‌: 5“ க (% - py 
=* [57 +- 4} +H- 2} +(-1P 40457 +7] 
7 
== (25 +16 +4 41425 +49) == 


9 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


பரீட்சார்த்திகளுள்‌ 822 இனர்‌ இவ்வினாவிற்கு விடை எழுதியிருந்ததுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 304 ஆகும்‌. இது 
புள்ளிவிபரவியலுக்குரிய ஒரு வினாவாகும்‌. X மற்றும்‌ y ஆகியவற்றிற்கிடையேயான ஒவ்வொரு தொடர்பையும்‌ 
கண்டதன்‌ பின்னர்‌ இரண்டாவது கணியங்களைக்‌ காண்பதற்கு தரப்பட்ட தரவுகளை சரியாகத்‌ திட்டமிட்டுப்‌ 
பயன்படுத்தவில்லை. அதனால்‌ அதிகளவிலான மாணவர்களுக்கு பிரசினத்தின்‌ எஞ்சிய படிமுறைக்குச்‌ 
செல்வதற்கு முடியாது இருந்தது. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
- 65 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 10 


10. முகங்களில்‌ 1,2,3,4,5,6 எனக்‌ குறிக்கப்பட்ட ஒரு தாயக்கட்டை 50 தடவை மேலே எறியப்படுமெனின்‌, 


தாயக்கட்டையின்‌ மேல்‌ முகத்தின்‌ மீது தோற்றும்‌ உரிய எண்களின்‌ மீடிறன்‌ பரம்பல்‌ கீழே காட்டப்பட்டூள்ளது: 


மீடிறன்‌ பரம்பலின்‌ இடை 3.66 எனத்‌ தரப்பட்டிருப்பின்‌, a, y ஆகியவற்றின்‌ பெறுமானங்களைத்‌ துணிந்து, 
ஆகாரத்தையும்‌ இடையத்தையும்‌ காண்க. 





தரவின்படி: 50 =a +y +35 => a +y =15 
மேலும்‌, இடை =3.66 = 50x 3.66 =183=1l: a +2: 9 +3: y +4:11+5: 8 +6: 7 
O =a +3y +144 => at3y =39 


தீர்ப்பதால்‌: 7/ =) ; Q =3 (5) 


ஆகாரம்‌ 3 இடையம்‌ 4 


10 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


பரீட்சார்த்திகளுள்‌ 774 இனர்‌ இவ்வினாவிற்கு விடை எழுதியிருந்ததுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 24% ஆகும்‌. இது 
புள்ளிவிபரவியலுக்குரிய எளிய பயன்பாடாகும்‌. இங்கே கூட்டமாக்கப்படாத எண்‌ பரம்பலுக்கு சார்பாக ஏற்ப இடையத்தை 


கருத்துடைமையானதான பிரசினத்திற்கு உரியதாக சரியாக பயன்படுத்தாமையினால்‌ விடை திருப்தியின்றி இருந்தது, 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
- 66 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


(10) இணைந்த கணிதம்‌ பத்திரம்‌ 1] - பகுதி B 


வினா இலக்கம்‌ 11 


11. (a) 


(b) 


ஒரு நிலைத்த கிடை நிலத்தின்‌ மீது உள்ள இரு புள்ளிகளிலிருந்து P, என்னும்‌ இரு துணிக்கைகள்‌ 
முறையே 1, T என்னும்‌ கதிகளுடன்‌ ஒரே வேளையில்‌ நிலைக்குத்தாக மேல்நோக்கி எறியப்படுகின்றன. 
2 


2 
நிலத்திலிருந்து ஒர்‌ உயரம்‌ ன்‌ இல்‌ ஒரு நிலைத்த ஒப்பமான கிடைச்‌ சீலிங்கு உள்ளது. சீலிங்கிற்கும்‌ 
£ 
அதில்‌ படும்‌ துணிக்கை 2 யிற்குமிடையே உள்ள மீளமைவுக்‌ குணகம்‌ = ஆகும்‌. அத்துடன்‌ இரு 
துணிக்கைகளும்‌ புவியீர்ப்பின்‌ கீழ்‌ மாத்திரம்‌ மேல்நோக்கியும்‌ கீழ்நோக்கியும்‌ இயங்குகின்றன. 


(1) துணிக்கை P சீலிங்கிற்‌ படூவதற்குச்‌ சற்று முன்னர்‌ அதன்‌ கதியையும்‌ மோதும்‌ கணம்‌ வரைக்கும்‌ 
எடூக்கும்‌ நேரம்‌ T ஐயும்‌ காண்க. 


துணிக்கை P ஆனது அதன்‌ எறியப்‌ புள்ளிக்குக்‌ கதி டட உடன்‌ திரும்பி வருகின்றதெனக்‌ 
காட்டூக. 


(ii) துணிக்கை Q ஆனது சீலிங்கை. மட்டூமட்டாக அடையுமெனக்‌ காட்டி, அக்கணம்‌ வரைக்குமான 
நேரம்‌ T, ஐக்‌ காண்க. 


iii) P, Q ஆகிய இரு துணிக்கைகளும்‌ எறியப்படும்‌ கணத்திலிருந்து உரிய எறியப்‌ புள்ளிகளுக்குத்‌ 
திரும்பி வரும்‌ வரைக்கும்‌ அவற்றின்‌ இயக்கங்களுக்கான வேக-நேர வரைபுகளை ஒரே வரிப்படத்தில்‌ 
பரும்படியாக வரைக. 


(iv) வேக-நேர வரைபுகளைப்‌ பயன்படுத்தி, P ஆனது சீலிங்கிற்‌ படும்‌ கணத்தில்‌ Q ஆனது சீலிங்கிற்குக்‌ 
கீழே ஒரு நிலைக்குத்துத்‌ தூரம்‌ (z s: i) இல்‌ உள்ளதெனக்‌ காட்டூக. 
ஒரு கப்பல்‌ S ஆனது சீரான கதி ட உடன்‌ வடக்கு நோக்கிச்‌ செல்கின்றது. அதன்‌ நேர்கோட்டூப்‌ பாதை ஒரு 
துறைமுகம்‌ 7? யிலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு செங்குத்துத்‌ தூரம்‌ p யில்‌ உள்ளது. ஒரு குறித்த கணத்தில்‌ 
PS இன்‌ திசை கிழக்கிலிருந்து தெற்கே 45” கோணத்தை ஆக்கும்போது கப்பல்‌ 5 ஐ இடைமறிப்பதற்காக 
B,, B, என்னும்‌ இரு வழங்கற்‌ படகுகள்‌ துறைமுகம்‌ P யிலிருந்து இரு வெவ்வேறு திசைகளில்‌ . சீரான 
கதி ம y< u) உடன்‌ ஒரே வேளையில்‌ இயங்கத்‌ தொடங்குகின்றன. இப்படகுகள்‌ முறையே 
7, 1267) என்னும்‌ நேரங்களில்‌ கப்பல்‌ S ஐ அடைகின்றன. == B என மேலும்‌ தரப்பட்டிருப்பின்‌, 
கப்பல்‌ 5 தொடர்பாக B, B, ஆகிய படகுகளின்‌ இயக்கங்களுக்கான இரு தொடர்பு வேக முக்கோணிகளையும்‌ 
ஒரே வரிப்படத்தில்‌ பரும்படியாக வரைந்து, துறைமுகம்‌ P யிலிருந்து கப்பல்‌ S இற்கு இயங்கும்போது 


B, B, ஆகிய படகுகளின்‌ உண்மையான இயக்கத்‌ திசைகளைக்‌ காண்க. 


2/3 p 


u 


என மேலும்‌ காட்டுக. 





kel- 


o 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
OT 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


— 











துணிக்கை P 
2 2 
u u 
W =S இடு eS = 
4g 2 
u 
சீலிங்கை அடிக்க சற்றுமுன்‌ P uñ வேகம்‌ v 2 T (s) 


1 
நேரம்‌ 1; = =u- gl, CH ன] 


1 u பு 
சீலிங்குடன்‌ மோதிய உடன்‌ ன்‌ வேகம்‌ = த == 
பண்ணு M Ae ¿O 


மீளும்‌ பயணத்தில்‌ எறியற்புள்ளியில்‌ வேகம்‌ W° SE +29 








u 
( கீழ்நோக்கிய) இயக்கத்தில்‌ திரும்பும்‌ பொழுது, எறியற்புள்ளியில்‌ Q இன்‌ வேகம்‌ Nç; $ 


l u 
அதற்கு எடுத்த நேரம்‌ 21, — 





u 
yO 
in 


தரத்‌ 
ப 

















— ü 


© s ஸ்‌ 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 68 - 





Download Marking Schemes at : www.freebooks.Ik 


Iv) Ty நேரத்தில்‌ சீலிங்கிற்குக்‌ கீழே Q சென்ற தூரம்‌=வரிப்படத்தில்‌ நிழற்றப்பட்ட பரப்பு 


துறைமுகம்‌ P, கப்பல்‌ S) படகு B 


val (B, S) =vel(B, P) +vel(P, 5) (s) 






SN, கிழக்கு 


B, 5இன்‌ பாதை 


vel(B,P) இற்கு இரண்டு இயல்தகு பாதைகள்‌ உள்ளதுடன்‌ ஒவ்‌ வொன்றும்‌ 


தொடர்பான பாதையுடன்‌ கோணத்தை அமைக்‌ கின்‌ றது 
v _ {2 ee or 
— = 2 கப்பட்‌ டுள்ளது) 
u 


A" PQR, , POR, இலிருந்து 





V nO} u\ 1 3 1 
சிம்ம 





N45 sno B PPa 
துறைமுகத்துக்கு சார்பாக, (5) 
(i) 8இன்‌ வேகம்‌ கிழக்குடன்‌ வடக்கே 15'ஐ அமைக்கிறது (5) 
(ii) B,இன்‌ வேகம்‌ வடக்குடன்‌ கிழக்கே 15 ஐ அமைக்கிறது ER 
க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 69 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


l l 2 
T, -T, ணட ae |= EPR ~ PR,) 


aes) (55) யக்‌ 
© © 





11 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ இவ்வினாவைத்‌ தெரிவுசெய்திருப்பது பரீட்சார்த்திகளின்‌ 
114150 அளவு 78% ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 48% 

ஆகும்‌. இவ்வினாவிற்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ 150 

ஆகும்‌. 

அதில்‌, 

00 - 37 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 45% இனரும்‌ 

38 - 75 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 39% இனரும்‌ 

76 - 113 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 10% இனரும்‌ 

114-150 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 6% இனரும்‌ 

புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 





இப்பகுதி இரு 
பிரதான பகுதிகளைக்‌ 
கொண்டது. பகுதி (8) 
யின்‌ இலகுதன்மை 
584 ஆவதோடு பகுதி 
(b) யின்‌ இலகுதன்மை 


வினாவின்‌ பிரிவுகளின்‌ இலகுத்தன்மை 














284 ஆகும்‌. மொத்த 








இலகுதன்மை 48% 
ஆகும்‌. 
































11 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





இந்த வினாவானது ஒன்றுக்கொன்று சுயமான (a) மற்றும்‌ (b) என்ற இரு பகுதிகளைக்‌ கொண்டது. பகுதி 
(a) புவியீர்ப்பின்‌ கீழ்‌ கிடை அசைவாக அமைவதோடு பகுதி (b) சார்பு வேகத்தை அடிப்படையாகவும்‌ கொண்டு 
தயாரிக்கப்பட்டிருந்தது. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 70 - 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


பகுதி (a) யின்‌ கீழ்‌ (1), (11) என்ற இரு பகுதிகளின்‌ கீழ்‌ அநேகமான பரீட்சார்த்திகள்‌ இயக்கச்‌ சமன்பாடுகளை 
சரியாகப்‌ பயன்படுத்தி பிரசினத்திற்கு திருப்திகரமாக விடையைப்‌ பெற்றுள்ளனர்‌. எனினும்‌ வேகநேர வரைபில்‌ 
கீறும்‌ போது திசையை சரியாக பெற்றுக்கொள்ளாமையினால்‌ அதிகளவான பரீட்சார்த்திகளுக்கு திருப்திகரமாக 
இறுதி விடையை அண்மிக்க முடியாது இருந்தது. வேக-நேர வரைபைப்‌ பயன்படுத்தி உபபகுதி (v) இற்குரிய 
துணிக்கை Q பயணித்து கிடை தூரத்திற்கு சார்பாக பரப்பளவைப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்கு சிரமப்பட்டுள்ளனர்‌. இந்தப்‌ 
பகுதிக்குரிய இலகுதன்மை 58% அளவிலாகும்‌. 


பகுதி (b) யின்‌ விடைகளைக்‌ கருதும்போது சார்பு வேகம்‌ தொடர்பாக அறிவு மிகக்‌ குறைந்த மட்டத்தில்‌ 
காணப்படுகிறது என்பது தெரிகிறது. உரிய வேக முக்கோணியை பெற்றுக்‌ கொள்வதற்காக சரியான கேத்திர 
கணிதத்தைப்‌ பயன்படுத்தாமையினால்‌ பிரசினத்தில்‌ முன்னோக்கி செல்ல முடியாது இருந்தது. இந்தப்‌ பகுதிக்கான 
இலகுதன்மை 26% ஆகும்‌. 


தரப்பட்ட தரவுகளை அடிப்படையாகக்கொண்டூ சரியான வேக-நேர வரைபை வரைதல்‌ மற்றும்‌ அதன்‌ புள்ளிகளை 
இனங்காண்பதற்காக பொருத்தமான பயிற்சிகளில்‌ மாணவர்களைத்‌ தொடர்ந்து ஈடுபடுத்துதல்‌ அவசியமாகும்‌. 


சார்பு வேகம்‌ தொடர்பான அடிப்படைக்‌ கோட்பாடுகளை பயன்படுத்தும்‌ போதும்‌ வேக முக்கோணியை வரையும்‌ 
போதும்‌ கேத்திர கணித அறிவை சரியாக விருத்தி செய்து கொள்ளுமாறு எளிய கட்டமைப்பு பயிற்சிகளை 


தொடர்ந்து செய்வதற்கு சந்தரப்பங்களை ஏற்படுத்திக்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
wae, ee 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 12 


Sy ZZ ரது '— — == we ey 


>. (a) 


(a) 


தரப்பட்டுள்ள உருவில்‌ உள்ள முக்கோணி ABC 

ஆனது. திணிவு நீ ஐக்‌ கொண்ட ஒரு சீரான ஒப்பமான 

ஆப்பின்‌ புவியீர்ப்பு மையத்தினூடாக உள்ள ஒரு 

நிலைக்குத்துக்‌ குறுக்குவெட்டினை வகைகுறிக்கின்றது. 

ஆப்பினுள்ளே BC யிற்குச்‌ சமாந்தரமாக ஒரு 

மெல்லிய ஒப்பமான தவாளிப்பு DE உள்ளது. AB, 

AC ஆகிய கோடுகள்‌ உரிய முகங்களின்‌ அதியுயர்‌ 

சரிவுக்‌ கோடுகளாகும்‌; ABC = a, BAC = >: í 

BC யைக்‌ கொண்ட முகம்‌ ஒரு நிலைத்த ஒப்பமான கிடை மேசை மீது இருக்குமாறு ஆப்பு 
வைக்கப்பட்டூள்ளது. ஒவ்வொன்றும்‌ திணிவு 77 ஐ உடைய P, Q என்னும்‌ இரு துணிக்கைகள்‌ முறையே 


DE, DB ஆகியவற்றின்‌ மீது வைக்கப்பட்டு அவை புள்ளி யில்‌ இருக்கும்‌ ஒரு சிறிய ஒப்பமான 
இலேசான கப்பிக்கு மேலாகச்‌ செல்லும்‌ ஓர்‌ இலேசான நீட்டமுடியாத இழையினால்‌ தொடுக்கப்பட்டுள்ளன. 


திணிவு = 82 உடைய ஒரு துணிக்கை S ஆனது AC மீது உள்ள ஒரு புள்ளியில்‌ வைக்கப்பட்டு, 
P யையும்‌ Q வையும்‌ தொடுக்கும்‌ இழை இறுக்கமாக இருக்கத்‌ தொகுதி இவ்வமைவில்‌ ஓய்விலிருந்து 
விடூவிக்கப்படூகின்றது. 


துணிக்கை P யிற்கு ED வழியேயும்‌ துணிக்கை Q இற்கு DB வழியேயும்‌ துணிக்கை S இற்கு AC வழியேயும்‌ 
இயக்கச்‌ சமன்பாடுகளை எழுதுக. மேலும்‌ முழுத்‌ தொகுதிக்கும்‌ BC வழியே இயக்கச்‌ சமன்பாட்டை 


பட . e. ; mg sina 
எழுதுக. இதிலிருந்து, ஆப்பின்‌ ஆர்முடுகல்‌ BC இன்‌ திசையில்‌ TY அட சனை ரகளை 


எனக்‌ காட்டுக. 
ஓர்‌ ஒடுக்கமான ஒப்பமான குழாய்‌ ABCD ஆனது அருகிலுள்ள A P 
உருவில்‌ காட்டப்பட்டுள்ள வடிவத்தில்‌ வளைக்கப்பட்டுள்ளது. 
குழாயின்‌ பகுதி AB நேராக இருக்கின்றது. பகுதி BCD ஆனது 
ஆரை a gub மையம்‌ O ஜயும்‌ உடைய ஓர்‌ அரைவட்டமாகும்‌. 
விட்டம்‌ BD ஆனது APB யிற்குச்‌ செங்குத்தாகும்‌. AB 
கிடையாகவும்‌ மேலேயும்‌ இருக்கக்‌ குழாய்‌ ஒரு நிலைக்குத்துத்‌ 
தளத்தில்‌ நிலைப்படூத்தப்பட்டூள்ளது. குழாயினுள்ளே திணிவு 
m ஜக்‌ கொண்ட ஒரு துணிக்கை சியும்‌ திணிவு 3m ஐக்‌ கொண்ட ஒரு துணிக்கை Q வும்‌ நீளம்‌ 
í (> za) ஜூ உடைய ஓர்‌ இலேசான நீட்டமுடியாத இழையினால்‌ தொடுக்கப்பட்டூுள்ளன. தொடக்கத்தில்‌ 
இழை இறுக்கமாக AB வழியே கிடக்கும்‌ அதே வேளை துணிக்கை Q ஆனது புள்ளி Bயில்‌ 
வைக்கப்பட்டூள்ளது. துணிக்கை Q இவ்வமைவிலிருந்து சிறிது இடம்பெயர்க்கப்பட்டு, நேரம்‌ 1 யில்‌ ஆரை 
OQ ஆனது ஒரு க்ர்ங்கோணம்‌ 2 வினூடாகத்‌ திரும்பியுள்ளது. 
2 

சக்திக்‌ காப்புக்‌ கோட்பாட்டைப்‌ பிரயோகித்து ($2) = 38 (1 — ௦50) எனக்‌ காட்டுக. 

a 
இதிலிருந்து அல்லது வேறுவிதமாக, துணிக்கை £யின்‌ ஆர்முடூகல்‌ 28 sind எனக்‌ காட்டூக. 
நேரம்‌ 7 யில்‌ குழாயிலிருந்து துணிக்கை Q மீது உள்ள மறுதாக்கத்தையும்‌ இழையில்‌ உள்ள 


இழுவையையும்‌ காண்க. 









உருவத்திற்கு 
f 


2 





நியூட்டனின்‌ இரண்டாம்‌ விதியைப்‌ பிரயோகிக்க: 


துணிக்கை P க்கு ED வழியே: <— 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
“JO 


Download Marking Schemes at : www.freebooks.lk 


அணிக்‌: க்கு DB வழியே: NZ 
mg SN = | =m(f, — F cosa) sm maria Suara a w wiswi aula (2) 
துணிக்கை 5 க்கு AC வழியே:! 13% 
m m. | 
— g Cosa . 12 TF SING) aaa quq: (3) 


2 
தொகுதிக்கு BC வழியே: — 
O=MF +m(F - f.) +m(F - 0௯௮0-3 (F “ள்ல... (4) (as) 
(1) +(2) 
m 


gsna =2 fz -F (1+cosa) 


ips aa (1-++cosa) (°) 
(3) இலிருந்து : 


f, =gcosa - F sina (°) 


(4) = 0= “Fy or ஈர்‌, (1405) + f, sina 
2 2 


o=" (2m +5m)-™ (+cose)g sine +F (1-+00s) } +> sina(g cosa -F sina) 


mg sina =F Dy +5m —m(1+cosa)* - msin? gj 
=F 2M +3m-2mcosa} 
mg sina 
> F mm- mosa 


2m +3m —- 2mcoos a 





K.E +P.E மாறிலி 


Ina a 6 9)? — 3mga (1- cos@) =0 Fg 


> Sa- 0050) (5) 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
Pre 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


. ` d8 3g _, 
யி 20— =—sInd 
கறிந்து கையிட 20, எஸ்சி (5) 


— ag = aay 
4 


<. துணிக்கையின்‌ ஆர்முடூகல்‌ P =ad = Sno — 


P, Q விற்கு நியூட்டனின்‌ இரண்டாம்‌ விதியைப்‌ பிரயோகிக்க : 


துணிக்கை P க்கு PB வழியே — 


T mað (5) 
=> T i பன்றது (°) 
4 


துணிக்கை Q க்கு QO வழியே : | 
2 x 
3mg cos0 -R =3ma 0 (°) | 


R =3mg cosd - 3ma = (1- 59) 


=3mg cos - mg +g 0050 (5) 


=—= (15cosé - 9) 


mg 
2 
= (5cosé - 3) (5) 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
ந்‌ 1 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


12 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


இவ்வினாவிற்கு விடையளித்துள்ள பரீட்சார்த்திகளின்‌ 
வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ அளவு 94% ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 55% 
ஆகும்‌. இவ்வினாவிற்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ 150 
ஆகும்‌. 

00 - 37 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 31% இனரும்‌ 

38 - 75 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 28% இனரும்‌ 
76-113 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 23% இனரும்‌ 
114- 150 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 18% இனரும்‌ 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


A 


__ 





இப்பகுதி இரு பிரதான 
பகுதிகளைக்‌ கொண்டது. 
பகுதி (௮) யின்‌ இலகுதன்மை 
604 ஆவதோடு பகுதி 
(b) யின்‌ இலகுதன்மை 


வினாவின்‌ பிரிவுகளுக்கும்‌ உபபிரிவுகளுக்குமான இலகுத்தன்மை 











47% ஆகும்‌. மொத்த 








இலகுதன்மை 554 ஆகும்‌. 












































12 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





இந்த வினா (a) மற்றும்‌ (b) என்ற ஒன்றிற்கொன்று சுயாதீனமாக இரண்டு பகுதிகளைக்‌ கொண்டது. பகுதி 
(a) யானது சார்பு விசையின்‌ அமைவதுடன்‌ பகுதி (b) ஆனது வட்ட இயக்கத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு 


அமைக்கப்பட்டூள்ளது. 


பகுதி (a) யின்‌ இலகுதன்மை 60% ஆகும்‌. அதிகளவிலான பரீட்சார்த்திகள்‌ விசையைச்‌ சரியாக குறித்துக்‌ 
காட்டியிருந்தாலும்‌ சில பரீட்சார்த்திகள்‌ ஆப்பிற்குச்‌ சார்பாக விசையை இரு பக்கமும்‌ இரு துணிக்கையினதும்‌ 
விசை ஒன்று என குறித்துக்‌ காட்டாமையினால்‌ சரியான சமன்பாட்டைச்‌ சரியாகப்‌ பெற்றுக்கொண்ட பரீட்சகர்களும்‌ 
சுருக்குவதில்‌ தவறு காரணமாக தேவையான விடையை அண்மிக்க முடியாது இருந்தது. 


பகுதி (b) இன்‌ இலகுதன்மை 472 ஆகும்‌. இந்த பிரிசினத்திற்கு சக்தி காப்பு விதியை காணும்‌ போது 
கோண இடப்பெயர்ச்சிக்‌ கொண்டு வேகம்‌ ௮0 என முன்வைப்பதற்குச்‌ சிரமப்பட்டிருந்தனர்‌. அவ்வாறே துணிக்கை 
P யினது தொடுகையின்‌ மீது விசைகளைப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்கு முடியாது இருந்தனர்‌. இந்தக்‌ காரணத்தினால்‌ 
பிரசினத்திற்கு திருப்திகரமாக விடை அளிப்பதற்கு முடியாது இருந்துள்ளனர்‌. 


சார்பு விசை தொடர்பான பயிற்சிகளில்‌ ஈடுபடுத்தி F=ma என்ற சமன்பாட்டில்‌ விசை (a) சட்டகத்தின்‌ 
சார்பாக ஈடுபடுத்த வேண்டும்‌ என்பததை கவனத்திற்‌ கொள்ள வேண்டும்‌. 


எளிதாகக்‌ கட்டமைக்கப்பட்ட பயிற்சிகளின்‌ மூலம்‌ இந்த அறிவை மாணவர்களிடம்‌ விருத்தி செய்துகொள்ள 
முடியும்‌. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 75 - 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


வினா இலக்கம்‌ 13 


13. இயற்கை நீளம்‌ யையும்‌ மீள்தன்மை மட்டு 22 யையும்‌ உடைய ஓர்‌ இலேசான மீள்தன்மை இழையின்‌ 
ஒரு நுனி ஒரு நிலைத்த புள்ளி Á up கட்டப்பட்டுள்ளது. 4 யின்‌ மட்டத்திற்கு மேலே நிலைப்படுத்தப்பட்ட 
ஒரு சிறிய ஒப்பமான முளை ] யிற்கு மேலாக இழை செல்கின்றது. இழையின்‌ மற்றைய நுனியில்‌ திணிவு 
m ஐ உடைய ஒரு துணிக்கை P இணைக்கப்பட்டூள்ளது. தூரம்‌ AB ஆனது ayb BA யிற்கும்‌ கீழ்முக 


நிலைக்குத்திற்குமிடையே உள்ள கோணம்‌ = உம்‌ ஆகும்‌. 


தொடக்கத்தில்‌ துணிக்கை P ஆனது முளை Bulges சற்றுக்‌ கீழே வைக்கப்பட்டு, நிலைக்குத்தாகக்‌ 
கீழ்நோக்கிக்‌ கதி u= 288 உடன்‌ எறியப்படுகின்றது. நேரம்‌ ர்‌ யில்‌ இழையின்‌ நீட்சி x எனக்‌ 
கொள்வோம்‌. துணிக்கை P யின்‌ எளிய இசை இயக்கத்திற்கான சமன்பாடு வடிவம்‌ %-4+ம2X=0 இல்‌ 
f தத்‌ i x, š _ a = 2_ 2g த்‌ 
எடூத்துரைக்கப்படலாமெனக்‌ காட்டுக; இங்கு % =x-> உம்‌ w= உம்‌ ஆகும்‌. 
4 a a 
y 
இவ்வியக்கச்‌ சமன்பாட்டின்‌ ஒரு தீர்வை வடிவம்‌ X2 = o° (4? _ X *) இல்‌ கருதி எளிய இசை இயக்கத்தின்‌ 
3 
வீச்சம்‌ ணர்‌ எனக்‌ காட்டி, துணிக்கை அடைந்த மிகத்‌ தாழ்ந்த புள்ளி £ யைக்‌ காண்க. 
துணிக்கை எளிய இசை இயக்கத்தின்‌ மையம்‌ (யைக்‌ கடந்து செல்லும்போது அதன்‌ கதி i எனக்‌ காட்டுக. 


ஒத்த வட்ட இயக்கத்தைக்‌ கருதுவதன்‌ மூலம்‌ அல்லது வேறுவிதமாக, துணிக்கை P அதன்‌ கீழ்முக 


| 2 
இயக்கத்தில்‌ Cows கடந்து செல்வதற்கு எடுக்கும்‌ நேரம்‌ £12 BI எனக்‌ காட்டுக. 


மேலும்‌ துணிக்கை அதன்‌ மிகத்‌ தாழ்ந்த தானம்‌ £யை அடைவதற்கு எடுக்கும்‌ நேரத்தையும்‌ இழையினால்‌ 
முளை மீது உஞற்றப்படும்‌ விசையின்‌ உயர்ந்தபட்சப்‌ பருமனையும்‌ காண்க. 





துணிக்கை Pக்கு. F =Ma ஐ பிரயோகிக்க 
டு At 
3 
X q X 
T =2mg a , 5 மீள்தன்மை மட்டு =2mg 


© | 


] ஐ நீக்கி m ஆல்‌ பிரிக்க 


or பயக) (5) 
© i 


X க SHM இன்‌ மையம்‌ பெறப்படும்‌ x= ( முளைக்குக்‌ கீழேயான ஆழம்‌) 


2 


SHM சமன்பாட்டின்‌ தீர்வு X =w" (a? -X — ) ’ 


இங்கு A யானது இயக்கத்தின்‌ வீச்சம்‌. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
2 AG >: 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


©), 


ஆரம்பத்தில்‌, x =A 5, X 2 i x=X = 598 =U. 


தரப்பட்ட தீர்வில்‌ பிரதியிட 





28 _ 29 A ay. 
8 a 2 
5a’ a° _ 2 28° 
16 4 16 


3a 
A நேரா eo இ =; 
நராதலால A (5) 


SHM இன்‌ வீச்சம்‌ = 


D 


இழையின்‌ உயர்‌ விரிவு = X =O இல்‌ நிகழும்‌ அப்போது , 


மையத்தினூடு (X -0)செல்லும்‌ பொழுது துணிக்கையிள்‌ கதி எனின்‌ 


2 
V2 =A = 9A Ly AIR (5) 
a 16 8 


5 
மேலும்‌, U? = 
8 
V\_9 8 
ர்‌ 6 50 


2 
A கூர்ங்கோணமென்க, G ௪௦55]. 


ஆயின்‌ 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
ee 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


(ப ஆனது துணிக்கை அதிதாழ்‌ நிலையை அடைய எடுக்கும்‌ நேரம்‌ ஆயின்‌ 


ol, =r1-a >t eee) (5) 
w 


5a 
om 
உயர்‌ இழுவை [லு =(2m | i (5) 


a 


JT 
முளையின்‌ மீதான விசையின்‌ உயர்‌ பருமன்‌ 21 x ‘COS 4 








Aliter 


a š ச 

தீர்வின்‌ வடிவம்‌ X = X — > = acoswt + PSN; டம்மி 
: 2 — 29 
இங்கு W = 


வகையிட X = x = —Aawsinwt + Bocosot, ............... (i) (5) 


ஆரம்ப நிபந்தனைகள்‌ மூலம்‌ a, p மாறிலிகள்‌ கொடுக்கப்படுகின்றன. 


t=0 ஆகும்‌ பொழுது x=0,t=u= [= (5) 
8 =a2,U =f, ie _ப( 5) 
O | 


(i) (ii) இல்‌ பிரதியிட = x =5(l- cosat) ed ன்‌ 8) 


- AW சு 
x= > Sinwt + ucoswt (5) 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
ப 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


5 

X = 0; > x = = ஆக SHM இன்‌ மையம்‌ 6 பெறப்படும்‌ (5) 
துணிக்கை to நேரத்தில்‌ கடப்பின்‌ 0 = -Z cosoto + —sinoto (5) 
(5) 7 (= * = _2ag 


கோணம்‌ எனின்‌ p = tan“! (2) = 8 — cos” (2) (5) 
ஓ கூர்ங்கோணம்‌ எனின்‌ ஓ = tan (š P cos = 





ie. tanata = —= - 
' 0 au < 


f , a (T -1/2\} 
இதிலிருந்து தேவையான நேரம்‌ Co = fea ta sen (3) 


C ஐ கடக்கும்‌ போது துணிக்கையின்‌ கதி V எனின்‌ 


V = —sinoto + 10080௦ = u[tanaoto.sinaoto + coswto| 


(5) 
3u 
14 520010 = — 


சர கலட்டி அட ease s லல்ல ல்லை லம லைம E E EE E EEEE E E EE லம EEEE E E E E EE 


முளை B யிலிருந்து அதிதாழ்‌ புள்ளி E க்கு வர எடுத்த நேரம்‌ G = tg>əc t+ tee 


1 ர 
ti = to t—.5 
s= Erol © uu u 


டம i A 4 தம = (O 25 V5 5a 
X1 = 50 COSW 1) ப்ப 1 3 3 73 = T 


SHM got iT (5) ப 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 


_ 79 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


13 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 


ஆகும்‌. 


புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


“x 


(x 


ட. 
5௫ 





13 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





இவ்வினாவிற்கு விடையளித்துள்ள பரீட்சார்த்திகளின்‌ 
அளவு 69% ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 67% 
ஆகும்‌. இவ்வினாவிற்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ 150 


00 - 37 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 37% இனரும்‌ 
38 - 75 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 23% இனரும்‌ 
76-113 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 18% இனரும்‌ 
114-150 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 22% இனரும்‌ 


இவ்வினா ஆறு உபபகுதிகள்‌ 
உள MLSE கியவாறு 
கட்டமைக்கப்பட்டூள்ளது. 
முதலாம்‌ பகுதியின்‌ 
இலகுத்தன்மை உயர்வாகக்‌ 


காணப்பட்டதுடன்‌ அதன்‌ 
இலகுத்தன்மை 84% 
ஆகும்‌. இறுதிப்‌ பகுதியின்‌ 
இலகுத்தன்மை மிகக்‌ 
குறைவானதோடு அதன்‌ 
இலகுத்தன்மை 39% 
ஆகும்‌. முதல்‌ ஐந்து 


வினாக்களும்‌ 50% இலும்‌ 
கூடிய இலகுத்தன்மையைக்‌ 
கொள்டூள்ளது. இதன்‌ 
மொத்த இலகுத்தன்மை 
67% ஆகும்‌. 


மொத்த விடையை இலக்காகக்‌ கொண்டூ கட்டமைக்கப்டப்ட முறையில்‌ முன்வைக்கப்பட்ட இந்த வினாவின்‌ 


முதல்‌ ஐந்து பகுதிகளுக்கும்‌ திருப்திகரமாக விடை எழுதியிருந்தனர்‌. சில பரீட்சார்த்திகள்‌ தரப்பட்டுள்ள முறைக்கு 
இழையின்‌ இழுவை x இனை தெரிவு செய்திருக்கவில்லை. சமன்பாட்டைப்‌ பயன்படூத்தும்போது X இன்‌ பெறுமானத்தை 


எளிய சமன்பாட்டின்‌ மையத்தில்‌ இருந்து அளக்கவில்லை. நேரத்தைக்‌ காண்பதற்கு வேறு முறைகளை சரியாகப்‌ 


பயன்படுத்தியிருக்கவில்லை. இழையின்‌ உச்ச இழுவையைக்‌ காண்பதற்கு முடியாத காரணத்தினால்‌ முனை மீது 


விசையின்‌ உச்ச பருமனைக்காண முடியாது இருந்தது. 


எளிமை இசை இயக்கத்தைக்‌ கொண்ட பயிற்சிகளில்‌ ஒரேயொரு கொள்கையாய்‌ இருப்பினும்‌ வேறு 


முறைகளைப்‌ பயன்படுத்தி விடையளிக்கும்‌ திறனை மாணவர்களிடம்‌ வளர்க்குமுகமாக பயிற்சிகளைத்‌ தொடர்ந்து 


செய்தல்‌ பயனுள்ளதாகும்‌. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 80 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 





14. X)-தளத்தில்‌ உள்ள உற்பத்தி O வைக்‌ குறித்து A, 8, C என்னும்‌ புள்ளிகளின்‌ தானக்‌ காவிகள்‌ வழக்கமான 


— ] — 
குறிப்பீட்டில்‌ முறையே i+ j,2i+ 3j, 44+ 2] ஆகும்‌. BP = 3 BC ஆக இருக்கத்தக்கதாக BC மீது உள்ள 
புள்ளி £2யின்‌ தானக்‌ காவியைக்‌ காண்க. ஒரு சரிவகம்‌ ABCD யின்‌ பக்கம்‌ BC ஆனது AD யிற்குச்‌ 
சமாந்தரமாகவும்‌ PD ஆனது பக்கம்‌ AC யிற்குச்‌ செங்குத்தாகவும்‌ இருக்கத்தக்கதாக அதன்‌ உச்சி D 


எடுக்கப்பட்டுள்ளது. யின்‌ தானக்‌ காவி --1- ர எனக்‌ காட்டுக. 


3 3 


தூரம்‌ மீற்றரிலும்‌ விசை நியூற்றனிலும்‌ அளக்கப்பட்ட தாக்கப்‌ புள்ளியின்‌ Ox, Oy திசைகளில்‌ 
9-தளத்தில்‌ உள்ள நான்கு விசைகளைக்‌ கொண்ட ஆள்கூறுகள்‌ விசைக்‌ கூறுகள்‌ 
ஒரு தொகுதி அருகில்‌ தரப்பட்டுள்ளது: 

B (2, 3) F = (2,4) 

C (4,2) F,=(G, 1) 


(i) உற்பத்தி O வையும்‌ புள்ளி A (1, 1) ஐயும்‌ பற்றி F, F, ஆகிய இரு விசைகளின்‌ திருப்பங்கள்‌ பூச்சியமெனக்‌ 
காட்டி, இதிலிருந்து, உற்பத்தி 0 வைப்‌ பற்றி F, F. ஈ,, F, ஆகிய நான்கு விசைகளைக்‌ கொண்ட 
தொகுதியின்‌ திருப்பம்‌ யின்‌ பருமன்‌ வலஞ்சுழிப்‌ போக்கில்‌ 60 Nm எனக்‌ காட்டுக. 

(ii) தொகுதியின்‌ விளையுள்‌ R இன்‌ கூறுகள்‌ (X, Y) ஐக்‌ காண்க. இதிலிருந்து, R இன்‌ தாக்கக்‌ கோடு 
)-அச்சைச்‌ சந்திக்கும்‌ புள்ளியைக்‌ காண்க. 

(iii) இவ்விசைத்‌ தொகுதி புள்ளி (0,-4) இல்‌ தாக்கும்‌ ஒரு தனி விசையினாலும்‌ திருப்பம்‌ G ஐ உடைய 
ஓர்‌ இணையினாலும்‌ பிரதிவைப்புச்‌ செய்யப்படுகின்றது. G, இன்‌ பெறுமானத்தைக்‌ கண்டு, தனி விசையின்‌ 


தாக்கக்‌ கோடூ புள்ளி ௦-3 இனூடாகச்‌ செல்கின்றதெனக்‌ காட்டுக. 





சரிவகம்‌ ABCD இல்‌ AD//BC , PD 1 AC 


UA=i+j 
B(2,3) »(8 5) I 


33 © OB = 2i + 3j 


N (4, 2) OC = 4i + 2j 


A(1, 1) ப்‌ BC =B0 + UC (5) 


\ = —(2i + 3j) +41 + 2j 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 81 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


= {(2-a)it (2-p)j}.(3i +7) =0 8-3242-ம-0 (5 
(-4)1+(;-4)1).(31+5) | L 
9432-32... a (5) 


(1) இலிருந்து = 94 + 18u = 27 


15u = —5 ` (°) ee ம்‌ - © 

— — = = — = — ma = ws 

யர | H a 3 3 

இதிலிருந்து OD = =i _ j. 


விசைகளின்‌ தொகுதி 





43 


0,6 | 
= 





(0, —4) 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 82 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


|. F, மஇற்கு0 பற்றி திருப்பம்‌ = 2.4 — 3.2 + 4.1 -— 2.3 = 0 (°) 


F, 75 இற்கு A மீ பற்றி திருப்பம்‌ = 1.4 — 2.2 + 3.1 — 1.3 = Ü (°) 
F FoF 3,F 4966 O பற்றி திருப்பம்‌ =F;,F4இற்கு0 மீ பற்றி திருப்பம்‌ (5) 
= 6.1 + 9.6 = 60 ~Nm 


ll. தொகுதிக்கு துணிக்க 
— X=2+3+6+9=20 


ty =441412+3=20(5) (5) 


விளையுள்‌ விசை (X, Y) யின்‌ தாக்கக்‌ கோடானது y — அச்சு மீதுள்ள புள்ளி N(0, b) ஊடாகச்‌ 
செல்கிறது என்க. 


எனின்‌ O “v 
b.X=60 = ந3-343 (5) 
X 20 
புள்ளி N இன்‌ ஆள்கூறுகள்‌ (0,3) 
Hl. (0,-4) இல்‌ -R ;, R என்னும்‌ விசைகளை அறிமுகம்‌ செய்க. 


எனின்‌ தொகுதி = (0,-4) இல்‌ விசை R உம்‌ திருப்பம்‌ G உம்‌ உடைய 
இணையுமாகும்‌ 
இங்கு G Ke + 4) = 140 Nm u( 5) 


(0,-4) இல்‌ தனிவிசை R இன்‌ தாக்கக்கோடு : y= x-4(5) 

11 எழு 
D யின்‌ ஆள்கூறுகள்‌ (>. Ë —=—-— 4 இருப்பதால்‌ சமன்பாட்டினைத்‌ 
திருப்தி செய்யும்‌ Bo 


தனிவிசையின்‌ தாக்கக்கோட்டில்‌, D கிடக்கும்‌. (5) 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
த 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


14 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


இவ்வினாவிற்கு விடையளித்துள்ள பரீட்சார்த்திகளின்‌ 


வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 


அளவு 75% ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 48% 
ge ஆகும்‌. இவ்வினாவிற்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ 150 
8% ஆகும்‌. 

00 - 37 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 40% இனரும்‌ 

38 - 75 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 35% இனரும்‌ 
76 - 113 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 17% இனரும்‌ 
114 - 150 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 8% இனரும்‌ 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 





இப்பகுதியின்‌ (1) ஆம்‌ (11) 
ஆம்‌ பகுதிகளைத்‌ தவிர்‌ 
எஞ்சிய பகுதிகளின்‌ 


வினாவின்‌ பிரிவுகளுக்கும்‌ உபபிரிவுகளுக்குமான இலகுத்தன்மை 





இலகுதன்மை 504 இலும்‌ 


குறைவானது. பகுதி (1) 
கூடிய இலகுதன்மையைக்‌ 




















கொண்டுள்ளதுடன்‌ பகுதி 
(111) இன்‌ இலகுதன்மை 
குறைவானதாகும்‌. அவற்றின்‌ 
இலகுதன்மைகள்‌ முறையே 
734, 284 ஆகும்‌. இதன்‌ 
மொத்த இலகுதன்மை 482 
ஆகும்‌. 















































(iii) 


14 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





இந்த வினாவானது காவிகள்‌ மற்றும்‌ ஒரு தள விசைகள்‌ என்ற பாட அலகை அடிப்படையாக்‌ கொண்டு 
தயாரிக்கப்பட்ட வினாவொன்றாகும்‌. இதன்‌ முதல்‌ பகுதி காவிகளைக்‌ கொண்டும்‌ எஞ்சிய மூன்று உபபகுதிகள்‌ 
ஒருதளவிசையை அடிப்படையாகவும்‌ கொண்டுள்ளன. பரீட்சார்த்திகளுள்‌ 76%இனர்‌ இந்த வினாவைத்‌ தெரிவு 
செய்திருந்தனர்‌. முயற்சி செய்திருந்த பரீட்சார்த்திகளில்‌ அதிக அளவினர்‌ P என்ற புள்ளியின்‌ தனாக்‌ காவியைச்‌ 
சரியாகப்‌ பெற்றிருந்தார்கள்‌. எனினும்‌ சமாந்தரமாகவும்‌ செங்குத்தாகவும்‌ காவிகைத்‌ தொடர்புபடுத்துவதற்கு முடியாது 
இருந்துள்ளமையால்‌ புள்ளி D இன்‌ தானக்‌ காவியைக்‌ காண்பதற்கு முடியாது இருந்தது. D என்ற புள்ளி அமைவின்‌ 
காவியைக்‌ காணும்‌ போது காவிமுறையை பயன்படுத்தாமையினால்‌ சில பரீட்சார்த்திகளுக்கு புள்ளிகள்‌ கிடைக்காது 
போனது. 


அநேகமான மாணவர்கள்‌ ஒரு தள விசைத்‌ தொகுதியை வகைகுறிக்கும்‌ குறிப்பும்‌ குறிப்குகளைக்‌ சில 
பரீட்சார்த்திகள்‌ சரியாக செய்யாது இருந்ததுடன்‌ திருப்பத்தை எடுத்தலில்‌ பின்னடைவைக்‌ காண முடிந்தது. சில 
பரீட்சார்த்திகள்‌ R இனது விளையுள்‌ கோட்டை சரியாகப்‌ பெற்றிருக்கவில்லை. சில விடைத்தாள்களில்‌ R இன்‌ 
விளையுள்‌ கோட்டை காணும்போது இருபடிச்‌ சமன்பாடான G + Xy -Yx=O0 என்பதை பயன்படூத்துவதற்கு சென்று 
பிரசினத்தை சிக்கலாக்கியுள்ளனர்‌. 


விசைத்‌ தொகுதியிலே புள்ளியிலே செயற்படும்‌ தனி விசைக்கும்‌ மற்றும்‌ விசைத்தொகுதிக்கும்‌ குறைவு 
செய்வது தொடர்பாக தெளிவான விளக்கம்‌ மற்றும்‌ அறிவு இல்லை என்பது (111) ஆம்‌ பகுதியினது இலகுச்‌ சுட்டி 
284 வரை குறைந்த பெறுமானம்‌ காணப்படுவதால்‌ மிகவும்‌ தெளிவாகத்‌ தெரிகிறது. 


காவிகள்‌ தொடர்பான அடிப்படை அறிவை வளர்க்கும்‌ முகமாக ஒரு தள விசை தொகுதிகளின்‌ அடிப்படை 
கோட்பாடுகளை அதிகரிக்கப்படுமாறு பொருத்தமான பயிற்சிகளை மாணவர்களுக்கு செய்வது சிறந்தது. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 84 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 15 
15.(a) AB, BC, CD, DE, EA என்னும்‌ ஐந்து பாரமான சீரான கோல்கள்‌ உருவில்‌ காணப்படுகின்றவாறு 


(b) 


அவற்றின்‌ முனைகளில்‌ ஒப்பமாக மூட்டப்பட்டு ஓர்‌ ஜங்கோணி ABCDE யின்‌ வடிவத்தில்‌ உள்ள ஒரு 
சட்டப்படல்‌ ஆக்கப்பட்டூள்ளது. BC, CD, DE ஆகிய கோல்கள்‌ ஒவ்வொன்றும்‌ நீளம்‌ I ஐயும்‌ நிறை W 
வையும்‌ கொண்டவை. AB, EA ஆகிய கோல்கள்‌ ஒவ்வொன்றும்‌ நீளம்‌ 2/ ஐயும்‌ நிறை ZW வையும்‌ 
கொண்டவை. நீளம்‌ Í ஐ உடைய ஓர்‌ இலேசான கோல்‌ PO ஆனது அதன்‌ 4 

P, Q ஆகிய முனைகள்‌ முறையே AE, AB ஆகியவற்றின்‌ நடுப்‌ புள்ளிகளுடன்‌ 
ஒப்பமாகப்‌ பிணைந்திருக்குமாறு உள்ளது. மூட்டூ 4 யிலிருந்து சுயாதீனமாகத்‌ 


தொங்கவிடப்பட்டுள்ள சட்டப்படல்‌ ஒரு நிலைக்குத்துத்‌ தளத்திலே நாப்பத்தில்‌ ள்‌ Q 
உள்ளது. 

மூட்டு B யில்‌ உள்ள மறுதாக்கத்தின்‌ கிடைக்‌ கூறையும்‌ நிலைக்குத்துக்‌ S B 
கூறையும்‌ (X, Y) இலேசான கோல்‌ PO வில்‌ உள்ள உதைப்பு T யையும்‌ 

துணியப்‌ போதிய சமன்பாடுகளை எழுதுக. இதிலிருந்து, மூட்டு 8 யில்‌ கோல்‌ n r. 


AB மீது உள்ள மறுதாக்கத்தைக்‌ கண்டு, T= எனக்‌ காட்டுக. 

ஏழு விறைத்த இலேசான கோல்களை அவற்றின்‌ முனைகளில்‌ சுயாதீனமாக மூட்டிச்‌ செய்யப்பட்ட 
ஒரு சமச்சீர்ச்‌ சட்டப்படல்‌ உருவில்‌ காணப்படுகின்றது. AB, BC, DE ஆகிய கோல்கள்‌ கிடையானவை. 
ADE=CED=45°, BDE=BED=30°. __ 


a 





— 


சட்டப்படல்‌ காட்டப்பட்டுள்ளவாறு A,B,C ஆகிய மூட்டுகளில்‌ 
சுமையேற்றப்பட்டு, D யிலும்‌ £ யிலும்‌ உள்ள P என்னும்‌ சம 
நிலைக்குத்து விசைகளினால்‌ தாங்கப்பட்டூள்ளது. P யின்‌ 
பெறுமானத்தைக்‌ காண்க. 

போவின்‌ குறிப்பீட்டைப்‌ பயன்படுத்தி 4, D ஆகிய மூட்டுகளுக்குத்‌ 
தகைப்பு வரிப்படங்களை ஒரே உருவில்‌ வரைக. இதிலிருந்து, AD,AB, 
DE, DB ஆதிய கோல்களில்‌ உள்ள தகைப்புகளைக்‌ கண்டு, அவை 
இழுவைகளா, உதைப்புகளா எனக்‌ கூறுக. 


20N 30N 20N 





a) 


> 





BC,CD, DE T தணிக்க 


127-317 = Y => (10) 


பந்றி திருப்பம்‌ எடுக்க ர 


force அப +y.i=wi 
2 2 4 


xV3= šW -—Z= W (5) 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 85 - 


Download Marking Schemes at : www.freebooks.|k 


: R= Vx74¥? =w [L +° -w | (5) 


3V3 
R கரு 8 = > > 2= 2 (5) 
Y X V5 2 


B இல்‌ கிடையுடன்‌ மறுதாக்கம்‌ அமைக்கும்‌ கோணம்‌ 9 = tan "1 


em. O 





தகைப்பு வரிப்படம்‌ 





bc = 20V2 N : AD இல்‌ வ 
ca = 20N : AB இல்‌ உதைப்பு 


de = 20 + 15V3N : DE இல்‌ mee Cy 


ec = 30N : DB இல்‌ உதைப்பு 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 86 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


15 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


இவ்வினாவிற்கு விடையளித்துள்ள பரீட்சார்த்திகளின்‌ 
வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ அளவு 95% ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 52% 
ஆகும்‌. இவ்வினாவிற்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ 150 
ஆகும்‌. 

00 - 37 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 29% இனரும்‌ 
38 - 75 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 33% இனரும்‌ 
76-113 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 24% இனரும்‌ 
114-150 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 14% இனரும்‌ 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 





° ° ° ° ° ° இவ்வினா இரண்டூ 
வினாவின்‌ பிரிவுகளுக்கும்‌ உபபிரிவுகளுக்குமான இலகுத்தன்மை பிரதான பகுதிகளைக்‌ 


கொண்டது. பகுதி (b) 





கூடிய இலகுதன்மையைக்‌ 





கொண்டுள்ளதுடன்‌ அதன்‌ 





இலகுதன்மை 634 ஆகும்‌. 
பகுதி (௮) யின்‌ இலகுதன்மை 
424 ஆகும்‌. வினாவின்‌ 
































மொத்த இலகுதன்மை 52% 
ஆகும்‌. 




















15 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





இந்த வினா (a), (b) என்றவாறு இரு பகுதிகளைக்‌ கொண்டுள்ளதுடன்‌ (௮) பகுதி மூட்டப்பட்ட கோல்‌ 
பகுதியிலும்‌ (b) பகுதி விடயப்‌ பகுதியையும்‌ கொண்டமைந்தது. 


பகுதி (a) சட்டப்படலில்‌ செயற்படும்‌ விசைகள்‌ தொடர்பான முழுமையான தெளிவு அநேக பரீட்சார்த்திகளிடம்‌ 
இல்லை. கேத்திர கணிதத்தைச்‌ சரியாக பயன்படுத்தாமையினால்‌ கோணத்தைப்‌ பெற்றுக்கொள்வதில்‌ 
சிரமப்பட்டூுள்ளனர்‌. பிரசினத்தை இலகுவாக்கும்‌ சுயமான சமன்பாட்டைப்‌ பெறுவதில்‌ சிரமப்பட்டமையினால்‌ இந்தப்‌ 


பகுதிக்கு திருப்திகரமான விடை எழுத முடியாது இருந்துள்ளது. இதன்‌ இலகுத்னமை 422 ஆகும்‌. 


பகுதி (b) யிலே விடையளித்தல்‌ ஆனது (a) பகுதியை விட திருப்திகரமாக இருந்தது. சில பரீட்சார்த்திகள்‌ 
முழுத்தொகுக்குமாக விசை வரிப்படம்‌ வரைந்துள்ளனர்‌. வினாவில்‌ கேட்டகப்ட்டது A, D என்ற மூட்டுகளின்‌ விசை 
வரிப்படமாக இருந்ததால்‌ அதற்காக C, E மூட்டுகளுக்கான விசை வரிப்படத்தைக்‌ கீறியுள்ளனர்‌. இதல்‌ இருந்து 
தெளிவாவது என்னவென்றால்‌ வினாவைச்‌ சரயான முறையில்‌ வாசித்து விளங்கிக்‌ கொள்ளாமையாகும்‌. இதன்‌ 


இலகுதன்மை 63% ஆகும்‌. 


மூட்டு பிரிப்புகளிளைச்‌ செய்யும்போது விசையைக்‌ குறித்தல்‌ மற்றும்‌ சமநிலை காணப்பட வேண்டும்‌ 
எனின்‌, அதற்கேற்ப மூட்டின்‌ மறு தாக்கத்தினைக்‌ குறிக்கும்போது தேவையான அறிவைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. தேவையான கேத்திரகணித அறிவு விருத்தியடையும்‌ முகமாக மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி 


வழங்கல்‌ பொருத்தமானது. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 87 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 16 
16. அடி ஆரை ௭ யையும்‌ உயரம்‌ & ஐயும்‌ உடைய ஒரு சீரான திண்மக்‌ கூம்பினதும்‌ ஆரை A யை உடைய ஒரு 

சீரான திண்ம அரைக்கோளத்தினதும்‌ திணிவு மையத்தின்‌ தானங்களைத்‌ தொகையிடலால்‌ காண்க. 
திணிவு /ரீஜயும்‌ ஆரை யையும்‌ மையம்‌ வையும்‌ உடைய ஒரு சீரான திண்ம அரைக்கோளத்திலிருந்து அடி 
ஆரை G யையும்‌ உயரம்‌ யையும்‌ உடைய ஒரு செவ்வட்டக்‌ கூம்பு யை அகற்றுவதன்‌ மூலம்‌ பெறப்படும்‌ 
திண்மம்‌ R இனால்‌ குறிக்கப்படுகின்றதெனக்‌ கொள்வோம்‌. 14 இன்‌ சார்பில்‌ திண்மம்‌ K இன்‌ திணிவையும்‌ அதன்‌ 
திணிவு மையத்தின்‌ தானத்தையும்‌ காண்க. 
அடுத்ததாகத்‌ திண்மக்‌ கூம்பு C திண்மம்‌ R உடன்‌ இணைக்கப்பட்டு உருவில்‌ காணப்படுகின்றவாறு ஒரு 
சேர்த்திப்‌ பொருள்‌ S ஆக்கப்பட்டூள்ளது. C யின்‌ அடியின்‌ வட்ட விளிம்பு KR இன்‌ ஓரத்துடன்‌, ஓரத்தின்‌ மையம்‌ 
O ஆனது (யின்‌ அடியின்‌ மையத்துடன்‌ பொருந்துமாறு, விறைப்பாக இணைக்கப்பட்டூள்ளது. 
சேர்த்திப்‌ பொருள்‌ S இன்‌ புவியீர்ப்பு மையம்‌ G ஆனது அதன்‌ சமச்சீரச்சு மீது அடிகளின்‌ பொது மையம்‌ 


0 விலிருந்து தூரம்‌ z B உள்ளதெனக்‌ காட்டுக. 


(a) சேர்த்திப்‌ பொருள்‌ 5 ஆனது விளிம்பின்‌ ஒரு புள்ளி P யிலிருந்து சுயாதீனமாகத்‌ 
தொங்கவிடப்பட்டூள்ளது. 
(i) கிடையுடன்‌ சமச்சீரச்சு OV யின்‌ சாய்வைக்‌ காண்க; இங்கு V ஆனது 
C யின்‌ உச்சியாகும்‌. 
(1) சமச்சீரச்சு கிடையாக இருக்குமாறு உச்சி V உடன்‌ இணைக்கப்பட 
வேண்டிய ஒரு துணிக்கையின்‌ திணிவு m g இன்‌ சார்பிற்‌ காண்க. 
()Vயில்‌ திணிவு m இணைக்கப்பட்ட சேர்த்திப்‌ பொருள்‌ S ஆனது தொங்கற்‌ 
புள்ளியிலிருந்து விடுவிக்கப்பட்ட, அரைக்கோளப்‌ பரப்பு ஒரு நிலைத்த ஒப்பமான கிடைத்‌ களத்தின்‌ 
மீது இருக்க நாப்பத்தில்‌ வைக்கப்பட்டுள்ளது. அச்சு OV யிற்கும்‌ மேன்முக நிலைக்குத்திற்குமிடை£ 
உள்ள கோணத்தின்‌ பெறுமானங்களின்‌ வீச்சைக்‌ காண்க. 





A ஆரையுடைய சீரான திண்ம அரைக்கோளம்‌ 





C.M. மையம, O இலிருந்து சமச்சீரச்சின்‌ மீது x தூரத்தில்‌ கிடக்கும்‌, இங்கு 


(57 ap) X = fx prle? -x xG) 
O pfer 
a | @ 


(AQAA 








h உயரமும்‌ அடி ஆரை ௮ உடைய சீரான திண்மக்‌ கம்பு 





C.M. உச்சி V இலிருந்து சமச்சீரச்சின்‌ மீது Y, தூரத்தில்‌ கிடக்கும்‌, இங்கு 


T தட்‌. ay a 

ee p 1 [yen 4 ñ [na ட yine (5) 
© ar yay 

_pxa 











க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 88 - 


Download Marking Schemes at : www.freebooks.lk 


எஞ்சிய திண்மம்‌ R 


2 1 
மத்தின்‌ திணிவு R =E a?’ -araa 
திண்மத்தின்‌ திணிவு 3 pP 3 o (5) 


nO 


மையம்‌ டு இலிருந்து R இனுடைய CM இன்‌ 








தூரம்‌ X ஆனது பின்வருமாறு கொடுக்கப்படும்‌ 


கூட்டுடல்‌ 5 இனுடைய திணிவுமையம்‌ G என்க. இங்கு OG =X: 


= M/a M [9 = ௮ 
Mx=—|[—|[-—|[=| =xX=— 
Pan நன்‌ 


PG இற்கும்‌ நிலைக்குத்திற்கும்‌ இடையேயான கோணம்‌ O எனின்‌ 


%& 1 
eG 


li) OV = கிடையாக்கும்‌ பொழுது, P இற்குக்‌ கீழே டு இருக்கும்‌ 


௦” mg.a Nig டை ௮00 =a 
௦ 6 


JT JT 
டு R =(M +m)g ,forall ø,- < 6 < — 
° “ ° @ 
நிலைக்குத்துடன்‌ யாதாயினும்‌ ஓர்‌ கூர்ங்கோணத்தை OV அச்சு ஆக்கிக்‌ கொணடு சேர்த்திப்பொருள்‌ 
சமநிலையில்‌ இருக்கமுடியும்‌ 








க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 89 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


16 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


இவ்வினாவிற்கு விடையளித்துள்ள பரீட்சார்த்திகளின்‌ 


வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 


அளவு 78% ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 69% 
ஆகும்‌. இவ்வினாவிற்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ 150 
ஆகும்‌. 

00 - 37 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 22% இனரும்‌ 

38 - 75 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 32% இனரும்‌ 
76- 113 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 25% இனரும்‌ 
114-150 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 21% இனரும்‌ 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 





வினாவின்‌ பிரிவுகளுக்கான இலகுத்தன்மை இவ்வினாவை பரீட்சார்த்திகளுள்‌ 
776 இனர்‌ தெரிவு செய்துள்ளனர்‌. 


அதன்‌ இலகுதன்மை 68% ஆகும்‌. 















































16 ஆம்‌ வினாவின்‌ பிரிவு 





ஏழு பகுதிகளைக்‌ கொண்டவாறு கட்டமைக்கப்பட்ட இந்த வினாவுக்கு விடையளிக்கும்போது அநேக 
பரீட்சார்த்திகள்‌ சித்தாந்த அடிப்படையலமைந்த முதலாவது பகுதிக்கு திருப்திகரமாக விடை எழுதியிருந்தர்‌. எனினும்‌ 
இங்கு திணிவு மையம்‌ மற்றும்‌ புவியீர்ப்பு மையம்‌ என்பவற்றுக்கிடையேயான வேறுபாட்டைத்‌ தெரியாதுள்ளமை 


தெரிகிறது. 


m என்ற துணிக்கையினது திணைவை M சார்பில்‌ பெற்றுக்கொள்ளாமையினால்‌ பிரசினத்தை 
சிக்கலாக்கியுள்ளனர்‌. கூட்டுத்‌ திண்மத்தில்‌ P என்ற புள்ளியில்‌ தொங்கிவிடப்படும்‌ சரியான 
வரிப்படம்‌ தொடர்பாக தெளிவு இல்லாமையினால்‌ விடையைப்‌ பெறுவது சரியாக அமையவில்லை. 


ஒப்பமான கிடைத்தளத்தின்‌ மீதும்‌ வைக்கப்பட்டுள்ள கூட்டுத்‌ திண்மத்தின்‌ மீது செயற்படும்‌ விசைகளை 
சரியாக குறிக்காமையினால்‌ விடையைப்‌ பெறுவது சிரமமாக அமைந்திருந்தது. 


கூட்டுத்‌ திண்மத்தின்‌ திணிவு மையத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கான சரியான சூத்திரத்தைப்‌ 
பயன்படுத்துவதற்கு பயிற்றுவித்தல்‌ நியம திண்மத்தின்‌ மேற்பரப்புகளில்‌ பரப்பளவு, கொள்ளளவிற்கான சூத்திரங்கள்‌ 
தொடர்பான அறிவைப்‌ பெற்றுக்‌ கொடுப்பது மற்றும்‌ தளத்தின்‌ மீது சமநிலையில்‌ காணப்படும்‌ துணிக்கு மீது 
செயற்பாடு விசையை சரியாகக்‌ குறிப்பதனால்‌ தேவையான அறிவை மாணவர்களிடம்‌ சரியாகப்‌ பெற்றுக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
- 90 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 17 
17. (a) மனிதன்‌ ஒருவன்‌ மோட்டர்ச்‌ சைக்கிள்‌, சைக்கிள்‌, நடை என்னும்‌ மூன்று போக்குவரத்து முறைகளில்‌ ஒன்றை 
மாத்திரம்‌ பயன்படுத்தி ஒரு திட்டமான பாதை வழியே ஓர்‌ ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கிறான்‌. 





அவன்‌ இப்போக்குவரத்து முறைகளைப்‌ பயன்படூத்துவதற்கான நிகழ்தகவுகள்‌ முறையே ற, 2p, 3p எனின்‌, 
ற யின்‌ பெறுமானத்தைக்‌ காண்க. 


மேலும்‌, அவன்‌ இப்போக்குவரத்து முறைகளைப்‌ பயன்படூத்தும்போது ஒரு விபத்து ஏற்படுவதற்கான 
நிகழ்தகவுகள்‌ முறையே z? +, ல்‌ எனின்‌, ஒரு தனிப்‌ பயணத்தில்‌ ஒரு விபத்து ஏற்படுவதற்கான 
நிகழ்தகவைக்‌ கணிக்க. 

பயணத்தின்போது மனிதனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளதாக அறியப்படின்‌, அவன்‌ 

(i) மோட்டர்ச்‌ சைக்கிளில்‌, (14) சைக்கிளில்‌, (iii) நடந்து சென்றமைக்கான நிகழ்தகவைக்‌ கணிக்க. 
எந்தப்‌ போக்குவரத்து முறை பாதுகாப்பானது ? உமது விடையை நியாயப்படுத்துக. 


(b) 100 தொழினுட்பக்‌ கல்லூரி மாணவர்களைக்‌ கொண்ட குழு ஒன்று ஒரு பெருந்தெருவின்‌ ஒரு குறித்த 
பகுதியின்‌ நீளத்தை அளந்து பெற்ற அளவீடுகள்‌ பின்வரும்‌ மீடிறன்‌ அட்டவணையில்‌ கரப்பட்டூள்ளன. 


" 


ஓர்‌ எடுகொண்ட இடை x = 100.1 இற்கும்‌ 4௫ 0.1 இற்கும்‌ உருமாற்றம்‌ y= 


X — Xa 


ஐப்‌ பயன்படுத்தி 
y, y2 ஆகியவற்றின்‌ ஒத்த பெறுமானங்களை உள்ளடக்குமாறு மேற்குறித்த அட்டவணையை விரிவுபடூத்துக. 
) யின்‌ இடையைக்‌ கண்டு, இதிலிருந்து, x இன்‌ இடை 100.123 எனக்‌ காட்டுக. 


J1.917 ~1.385 எனக்‌ கொண்டு மீடிறன்‌ பரம்பலின்‌ நியம விலகலை அண்ணளவாகச்‌ சரியாக மூன்று 
தசம தானங்களுக்குக்‌ .கணிக்க. 


9) மோட்டார்‌ சைக்கிளில்‌ பயணம்‌ செய்தல்‌ 
சைக்கிளில்‌ பயணம்‌ செய்தல்‌ 


நடந்து செல்லல்‌ 


pw 


விபத்து ஏற்படல்‌ 


M A 
p 
2p B Xo A 
3p 
F _ Z A 


M,B,F ஆகிய மூன்று நிகழ்ச்சிகளும்‌, தம்முள்‌ புறநீங்குவனவும்‌, யாவுமளாவிய நிகழ்ச்சிகளுமாதலால்‌ 
P(M)-+P(B) +P(F) =1 


= p+2p+3p=1 or 0-5(5) 


A=விபத்து நடைபெறல்‌ எனின்‌ 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
- 01 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


P(A) =P(M N A) +P(BN A) +P(F NA) 
=P(A|M)-P(M) +P(A|B).P(B) +P(A|F).P(F) (5) 


6 10 6 20 
1 1 _4+4+3_ 11 


30 40 120 120 





(iii) ரத) 0 _ 0 eo 


ஏனைய நிகழ்தகவுகள்‌ உயர்வாக இருப்பதால்‌, நடந்து செல்லும்‌ பொழுது விபத்து ஏற்படுவதற்கான (5) 
நிகழ்தகவு இழிவாகும்‌. 


“நடந்து செல்லும்‌ போக்குவரத்துமுறை பாதுகாப்பானது. (5) 


100.1 100.2 100.3 100.4 


உருமாற்றம்‌: 





X- Xa _ X- 100.1 
d 0.1 





y = 


விரிவான அட்டவணை: 


3 ESE ES SS EE 
ட. j j ச 1 a 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 92 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


Y fy =-15- 4-12 +0425 +30 +9 =-41 +64 =23 © 


V இன்‌ இடை: 


— 1 
_ -023( 5) 
Y “02 'Y 


`. Xஇன்‌ இடை x =100.1+(0.1) 0.23 =100.123 


” 100 
Y fy? =45 +28 +12 +0 +25 +60 +27 =85 +85 +27 =197( 5) 


2 Y aL. ¥ =(0232 =0052( 5) 
— =1.97, =(0.23)° =0.0529 
Tn y =(0.23) 

“இன்‌ மாறற்றிறன =1.97 - 0.0529 =1.917 (°) 


ஏகபரிமாணத்தொடர்பு X =dy +X; 
Var (X) =d’Var(Y), d =0.1 


2 2 
5? O 


<. Var(X) =(0.1)*1.917 
Var(X) இற்கு வர்க்கமூலம்‌ எடுக்க. 


நியமவிலகல்‌ = > (0.1). 1.917 (5) 


S, 0126; (`: V1.917 ~1.385) 
இன்‌ நியமவிலகல்‌ 0.1385௱ = 0.139m. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 03 2 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


17 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


இவ்வினாவிற்கு விடையளித்துள்ள பரீட்சார்த்திகளின்‌ 
வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ அளவு 56% ஆவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 58% 
ஆகும்‌. இவ்வினாவிற்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ 150 
ஆகும்‌. 

00 - 37 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 39% இனரும்‌ 

38 - 75 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 26% இனரும்‌ 
76-113 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 17% இனரும்‌ 
114-150 என்ற புள்ளி ஆயிடையில்‌ 18% இனரும்‌ 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


37 
Yo 


d 


p 


> 


5 





வினாவின்‌ பிரிவுகளுக்கும்‌ உபபிரிவுகளுக்குமான இலகுத்தன்மை கொண்டது 








இன்‌ இலகுதன்மை 
ஆகும்‌. வினாவின்‌ 











இலகுதன்மை 58% 















































17 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 





இந்த வினா ஒன்றிற்கொன்று சுயமான இரு பகுதிகளைக்‌ கொண்டூள்ளது. அதில்‌ பகுதி (8) நிகழ்தகவையும்‌ 
பகுதி (b) புள்ளிவிபரவியலையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டது. 


பகுதி (a) யிலே சில மாணவர்கள்‌ p யின்‌ பெறுமானத்தை சரியாகக்‌ கணிக்கவில்லை. அதற்குரிய காரணமாக 
கூற முடிந்தது தம்முள்‌ புறநீக்கமான, யாதுமளவில்‌ தொடர்பாக தெளிவான விளக்கம்‌ இன்மையால்‌ p யை சரியாக 
கண்டு இருப்பினும்‌ மொத்த நிகழ்தகவு தொடர்பான தேற்றம்‌ தெரியாமையினால்‌ சாரா நிகழ்தகவு தொடர்பான 
எண்ணக்கருக்களை பயன்படுத்த முடியாது போயுள்ளது. பகுதி (a) இன்‌ இலகுச்‌ சுட்டி 482 ஆகும்‌. 


பகுதி (b) யில்‌ புள்ளிவிபரவியல்‌ தொடர்பான அறிவைப்‌ பயன்படுத்துவதையும்‌ உருமாற்றத்தைப்‌ பயன்படுத்தி 
அட்டவணையைச்‌ சரியாக நிரப்பியுள்ளனர்‌. அட்டவணையைச்‌ சரியாகப்‌ பயன்படுத்தி y இனையும்‌ கண்டுள்ளனர்‌. 
எனினும்‌ சில பரீட்சார்த்திகளுள்‌ x, y என்பவற்றுக்கிடையிலான சரியான தொடர்பை பெற்றுக்கொள்ளாமையினால்‌ 
= aS? என்ற சூத்திரத்தைக்‌ 
கட்டியெழுப்புவதற்கு முடியாத காரணத்தினால்‌ % இனது நியமவிலகலைக்‌ காண சிரமப்பட்டிருந்தனர்‌. பகுதி (b) இன்‌ 


X ஐ கணிக்க முடியாது போயிருந்தனர்‌. x, y இனது மாறற்திறன்‌ தொடர்பான s. 


இலகுதன்மை 51% ஆகும்‌. 

இவ்வினாவானது இலகுவாக புள்ளிகளைப்‌ பெறக்கூடிய வினாவாவக இருந்தாலும்‌ புள்ளிவிபரவியல்‌ 
நிகழ்தகவு தொடர்பான அடிப்படை எண்ணக்கரு தொடர்பான தெளிவு குறைவாக இருந்த காரணத்தினால்‌ அதிக 
எண்ணிக்கையிலான பரீட்சார்த்திகளுக்கு திருப்திகரமான தீர்வை காண முடியாது இருந்தது. 


நிகழ்தகவு மற்றும்‌ விபரப்‌ புள்ளிவிபரவியல்‌ தொடர்பான அடிப்படைக்‌ கோட்பாடுகள்‌ விருத்தியடையுமாறு 
கட்டமைக்கப்பட்ட பொருத்தமான பயிற்சிகளை மாணவர்களிடம்‌ தொடர்ந்து செய்தல்‌ அவசியமாகும்‌. 


க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 04 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


இரு பிரதான பகுதிகளைக்‌ 


பகுதி 


(a) இன்‌ இலகுதன்மை 
604 ஆவதுடன்‌ பகுதி (b) 


514 


மொத்த 
ஆகும்‌. 





3. 


பகுதி 111 


விடையளிக்கும்‌ போது அவதானிக்க வேண்டிய விடயங்களும்‌ ஆலோசனைகளும்‌ 


3.1 விடையளிக்கும்‌ போது அவதானிக்க வேண்டிய விடயங்கள்‌ 


பொது அறிவுறுத்தல்கள்‌ 


* 


வினாத்தாளில்‌ உள்ள அடிப்படை அறிவுறுத்தல்களை நன்றாக வாசித்து விளங்கிக்‌ கொள்ளல்‌ 
வேண்டும்‌. அதாவது ஒவ்வொரு பகுதியிலும்‌ என்ன எண்ணிக்கையான வினாக்களுக்கு விடை 
அளிக்க வேண்டும்‌. எந்த வினாக்கள்‌ கட்டாயமானவை , எவ்வளவு புள்ளிகள்‌ கிடைக்கும்‌, 
எவ்வளவு நேரம்‌ உள்ளது போன்ற விடயங்கள்‌ தொடர்பாக கவனமாக இருக்க வேண்டியதுடன்‌ 
வினாவை நன்கு வாசித்து தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்‌ கூடிய வினாவைத்‌ 
தெரிவு செய்ய வேண்டும்‌. 


வினாத்தாள்‌ 1, 11 இன்‌ A பகுதிகளின்‌ சகல வினாக்களுக்கும்‌ விடை அளித்தல்‌ வேண்டும்‌. 


வினாத்தாள்‌ 1, 11 இன்‌ B பகுதிகளின்‌ 7 வினாக்களில்‌ 5 வினாக்களைத்‌ தெரிவு செய்து விடை 
எழுத வேண்டும்‌. 


ஒவ்வொரு வினாக்களையும்‌ புதிய பக்கத்தில்‌ ஆரம்பிக்க வேண்டும்‌. 


மாணவர்கள்‌ தமது சுட்டெண்களை ஒவ்வொரு பக்கத்திலும்‌ உரிய இடத்தில்‌ எழுத வேண்டும்‌. 


வினா எண்‌ மற்றும்‌ பகுதி வினா எண்களை சரியாக எழுத வேண்டும்‌. 


எல்லா வினாக்களையும்‌ நன்கு வாசித்து விடை எழுத வேண்டும்‌. விடைகளின்‌ கீழ்‌ தரப்பட்டுள்ள 
தகவல்கள்‌ பெறக்கூடிய விடைகள்‌ அல்லது நிறுவக்கூடிய பெறுபேறுகள்‌ எவ்வாறானவை 
என்பவற்றை தெளிவாக்‌ விளங்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. 


வினாக்களுக்கு விடை எழுதும்‌ போது இருக்கும்‌ நேரத்தை சரியான வகையில்‌ முகாமைத்துவம்‌ 
செய்து கொள்ள வேண்டும்‌. 

தெளிவான கையொப்பத்தில்‌ விடைகள்‌ எழுதப்படல்‌ வேண்டும்‌. விடைகள்‌ எழுதும்போது 
நலம்‌ அல்லது கருப்பு நிற பேனாக்களைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. ஏனைய நிறப்‌ பேனாக்கள்‌ 
பயன்படுத்துவதைத்‌ தவர்க்கவும்‌. 


at அறிவுறுத்தல்கள்‌ 


படங்கள்‌ வரைய வேண்டிய சந்தர்ப்பங்களில்‌ அவற்றை மிகவும்‌ தெளிவாக வரைந்து பெயரிட 
வேண்டும்‌. இங்கு கோடுகளின்‌ நீளங்கள்‌ மற்றும்‌ கோணங்களின்‌ பருமனை சரியான படத்தில்‌ 
உப வரிப்படங்களிலும்‌ காட்டுவது அவசியமாகும்‌. வரிப்படங்களின்‌ உண்மைத்தன்மை 
தொடர்புகளைக்‌ காட்டி அதன்‌ மூலம்‌ இலகுவாக விடைகளைப்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌. 
படங்களின்‌ திருத்தத்தன்மை தொடர்புகளைக்‌ காண்பதற்கு அவற்றின்‌ மூலம்‌ இலகுவில்‌ 
விடையைப்‌ பெற்றுக்கொள்ள அவசியமாகும்‌. 


கணிப்பீடுகளில்‌ ஒவ்வொரு படிமுறைகளையும்‌ தெளிவாகக்‌ குறிப்பிட வேண்டியதுடன்‌ தேவையான 
இடங்களில்‌ படிமுறைகளிடையேயான தொடர்பைக்‌ காட்டூம்‌ சமனான புள்ளி அல்லது வேறு 
குறியீடுகளை எழுதிக்காட்டுவதில்‌ கவனம்‌ செலுத்த வேண்டும்‌. ஒரு படிமுறையில்‌ அல்லது 
பக்கத்தில்‌ உள்ள கூற்று மற்றும்‌ சமன்பாடுகள்‌ அடுத்த படிமுறைக்கு அல்லது பக்கத்திற்குப்‌ 
பிரதி செய்யும்‌ போது அவற்றின்‌ சரியான தன்மை தொடர்பாக கவனத்தில்‌ கொள்ள வேண்டும்‌. 
தேவையான இடங்களில்‌ சரியான அலகுகளைப்‌ பயன்படுத்தல்‌ வேண்டும்‌. தேவையான 
சந்தர்ப்பங்களில்‌ சரியான அலகுகள்‌, அளவுகளை குறிப்பிட வேண்டும்‌. 


வரைபுகள்‌ கீறும்போது X, Y அச்சுகளை சரியாகப்‌ பெயரிட்டு அளவிடை செய்யப்பட வேண்டும்‌. 
தேவைப்படும்‌ போது அலகுகளைக்‌ குறிப்பிட வேண்டும்‌. 


அடிப்படை சமவிகிதம்‌ தொடர்பான எண்ணக்கருக்களை மீண்டும்‌ பரிசீலிக்க வேண்டும்‌. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 95 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


* அடிப்படை கேத்திர கணித அறிவை மீண்டும்‌ பரிசீலிக்க வேண்டும்‌. 
உதாரணம்‌ : (1) இணைகரத்தின்‌ பண்புகள்‌ 
(2) சாய்சதுரத்தின்‌ பண்புகள்‌ 
(3) ஒழுங்கான பல்கோணியின்‌ பண்புகள்‌ 
(4) மைய எல்லைத்‌ தேற்றம்‌ மற்றும்‌ மறுதலை 
(5) இயல்பொத்த முக்கோணிகள்‌ 
(6) வட்டம்‌ தொடர்பான தேற்றங்கள்‌ 
(7) சமச்சீரான பண்புகள்‌ 


* காரணிகளுக்கு வேறாக்கக்‌ கூடிய இருபடிக்‌ கோவையை ஒரே முறையில்‌ வேறாக்கக்‌ கூடிய 
திறமையைப்‌ பயிற்றுவிக்க வேண்டும்‌. 


*  காவிகளைக்‌ குறிக்கும்‌ போது சரியான குறியீடுகளை பயன்படுத்துவதை கவனத்திற்கொள்ள 
வேண்டும்‌. 


* அவ்வாறெனில்‌ விடூவித்தல்‌, உறுதிசெய்தல்‌, பெற்றுக்கொள்ளல்‌ போன்ற பதங்களை கவனமாகக்‌ 
கையாள வேண்டியதுடன்‌ அதற்கேற்ப விடையை பெறுவதற்கு முயல வேண்டும்‌. “அவ்வாறே அல்லது 
மாற்று முறைகளில்‌” என்பதைக்‌ குறிப்பிடும்‌ சந்தர்ப்பங்களில்‌ பரவலாக முன்னர்‌ பெற்ற பெறுபேற்றைப்‌ 
பாவித்து விடையைப்‌ பெறுதல்‌ சிறந்தது, 


*+ தரப்பட்ட தகவல்களைப்‌ பயன்படுத்தி முடிவிற்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே நிகர்மாற்று 
செய்முறைகளை முன்வைத்து புள்ளிகள்‌ இல்லாது போவதற்கு அல்லது குறைவடைவதற்கு 
காரணமாக அமையும்‌. அதனால்‌ வினாவின்‌ மூலம்‌ எதிர்‌ பார்க்கப்படும்‌ முறையில்‌ விடை 
எழுதப்பட வேண்டும்‌. எனினும்‌ “ஆக இருப்பின்‌ மட்டும்‌' அல்லது “எனின்‌ மட்டூும்‌' உண்மை 
என நிறுவ வேண்டிய சந்தர்ப்பங்களில்‌ நிகர்மாற்று முறையில்‌ பெறுபேறு பெறப்படும்‌ என 
நிறுவப்படுமாறு விடைகளை முன்வைக்க வேண்டும்‌ 


* எப்போதும்‌ இறுதி விடையை எளிய முறையில்‌ காட்டுவதற்கு கவனத்தைச்‌ செலுத்த வேண்டும்‌.இறுதி 
விடையை வினாவில்‌ வினவப்பட்டூுள்ள முறைக்கேற்ப தெளிவாகக்‌ காட்டப்பட வேண்டும்‌. 


* மாணவர்கள்‌ தமது கையெழுத்து இலக்கம்‌ மற்றும்‌ குறியீடுகளை தெளிவாகவும்‌ சரியாகவும்‌ 
எழுதிக்‌ காட்டுவதற்கு கவனத்தைச்‌ செலுத்த வேண்டும்‌. 


*  விடையைப்‌ பெறுவதற்கு ஏற்ப தேவையான சுருக்குதல்களை மேற்கொள்ளல்‌ (எண்சார்ந்த, அட்சரகணித 
அல்லது திரிகோண கணித) செய்கை முறையாக கருதி விடைகளுடன்‌ இறுதியில்‌ ஒப்படைக்கவும்‌. 


*  விடையைப்‌ பூரணப்படுத்த முடியாத சந்தர்ப்பமாயினும்‌ வினாவிற்கு விடை பெற்றுக்கொள்வதற்கு 
தேவையான உரிய எஞ்சிய படிமுறைகளை எழுதிக்‌ காட்டுவதற்கு கூடுதலான திறமை இருக்க 
வேண்டும்‌. 


x  வினாவின்‌ இறுதிப்‌ புள்ளிகளை விட ஆரம்ப பகுதிகளில்‌ சுயாதீனமாக இலகுவான பகுதிகள்‌ இருக்கக்‌ 
கூடிய வினாக்களில்‌ முதல்‌ பகுதி தெளிவில்லாது விடின்‌ வினாவை கைவிட்டூவிடாது எஞ்சிய பகுதிகள்‌ 
தொடர்பாக அவதானம்‌ செலுத்த வேண்டியது அவசியமாகும்‌. 


* சில சந்தர்ப்பங்களில்‌ சில உபபகுதிகளை நிறுவாது அந்த விடையை தேவையெனின்‌, பயன்படுத்தி 
எஞ்சிய உபபகுதிகளுக்காக விடையை முன்வைக்கப்பட முடியும்‌. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 


_ 96 - 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


3.2 கற்றல்‌ கற்பித்தல்‌ செயற்பாடுகள்‌ தொடர்பான கருத்துக்களும்‌ ஆலோசனைகளும்‌ 


* 


பாடத்திட்டம்‌, ஆசிரியர்‌ வழிகாட்டல்‌ கைந்நூல்‌, வெளிவளங்களின்‌ பயன்பாடு தொடர்பாக 
ஆசிரியர்களைப்‌ போல மாணவர்களையும்‌ அறிவுறுத்துவது மற்றும்‌ பயன்படுத்துவது அவசியமாகும்‌. 


மற்றும்‌ பாட அறிவைப்‌ புதுப்பிப்பதற்கும்‌ விருத்தி செய்து கொள்வதற்கும்‌ ஆசிரியர்கள்‌ கவனம்‌ 
செலுத்த வேண்டும்‌. 


தொழில்நுட்பக்‌ கருத்துக்கள்‌ (technical terms) விசேட கலைச்‌ சொற்கள்‌ தொடர்பாக 
பரீட்சார்த்திகளுக்கு தெளிவுறுத்தல்‌ முக்கியமாகும்‌. 


தமது விடய அறிவை மீட்டுவதற்கு மற்றும்‌ தொடர்புபடுத்துவதற்கு ஆசிரியர்கள்‌ வழிகாட்ட வேண்டும்‌. 


இணைந்த கணிதம்‌ போன்ற பாடங்களைக்‌ கற்றல்‌ பரீட்சை மையத்தைக்‌ கொண்டிராத போதும்‌ 
பரீட்சைகளில்‌ பயன்படுத்தப்படூம்‌ வினாத்தாள்களில்‌ உயர்ந்த புள்ளிகளைப்‌ பெற வேண்டுமெனின்‌ 
மாதிரி வினாக்களைப்‌ போன்று கடந்த வருடங்களின்‌ வினாத்தாள்கள்‌ மற்றும்‌ புள்ளியிடும்‌ 
திட்டங்களைப்‌ பரீட்சித்து ஒவ்வொரு வினாக்களுக்கும்‌ மிகவும்‌ சிறந்த விடையை எழுதுவது எவ்வாறு 
என்பது தொடர்பாக மாணவர்களுள்‌ நல்ல விளக்கத்தைப்‌ பெற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌. இதற்காக 
மாணவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்துகொள்வது ஆசிரியர்களின்‌ பொறுப்பு என்பதை கவனத்திற்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


அட்டவணை இலக்கம்‌ 4 இற்கு ஏற்ப 21-30 வரையான வீச்சினுள்‌ புள்ளிகளைப்‌ பெற்ற பரீட்சார்த்திகளின்‌ 
எண்ணிக்கை 5636 ஆவதோடூ மொத்தப்‌ பரீட்சார்த்திகளில்‌ 16.48£ இனை குறித்து நிற்கின்றது. 
ஒவ்வொரு வருடங்களிலும்‌ இந்தப்‌ புள்ளி வீச்சினுள்‌ புள்ளிகளைப்‌ பெற்றுக்‌ கொண்ட பரீட்சார்த்திகளின்‌ 
எண்ணிக்கை அதற்கு கிட்டிய பெறுமானத்தை எடுக்கும்‌. அதனால்‌ எதிர்வரும்‌ பரீட்சைகளில்‌ இந்தப்‌ 
பரீட்சார்த்திகளுள்‌ அதிகளவிலானோர்‌ 31-40 வீச்சினுள்‌ அல்லது அதற்குக்‌ கூடிய புள்ளி மட்டத்திற்கு 
கொண்டூ வருவதற்காக அவர்கள்‌ அறிந்துகொண்டூ விசேடமாக அந்த பரீட்சார்த்திகளை இலக்காகக்‌ 
கொண்டு, 

(1) உரிய கோட்பாடுகள்‌ மற்றும்‌ அடிப்படைத்‌ தத்துவங்களை சார்பாகக்‌ கொண்டு உளிய 
மடடத்தில்‌ இருந்து முறையாக சிக்கல்‌ மட்டம்‌ வரை காணப்படும்‌ பல்வேறு பயிற்சி தொடர்களை 
செய்வித்தல்‌ 

(11) சுய பயிற்சிகளின்‌ மூலம்‌ அமது அறிவு மற்றும்‌ அடிப்படைத்‌ தத்துவங்களை சார்பாகக்‌ கொண்டு 
எளிய மட்டத்தில்‌ இருந்து முறையாக சிக்கல்‌ மட்டம்‌ வரை காணப்படும்‌ பல்வேறு பயிற்சி 
தொடர்களைச்‌ செய்யவித்தல்‌ 


விசேடமாக இணைந்த கணிதத்திற்காக சுய கவனம்‌ மிகவும்‌ முக்கியமாக அவர்களுக்கு அறியக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. ஆரம்பத்திலேயே தேவையான முயற்சிகளுடன்‌ பரீட்சைக்குப்‌ பொருத்தமான 
மட்டத்தில்‌ பிரசினத்திற்கு சரியான விடையை அளிப்பதற்கு அவர்களை ஈடூபடூத்தல்‌ சிறந்தது. 





க.பொ.த. (உயர்‌ தர) இணைந்த கணித மதிப்பீட்டறிக்கை 2015 
_ 97- 


Download Marking Schemes at : www.freebooks.Ik 


Dear students! 

VVe have Past Papers and 
Answers (Marking 
Schemes), Model Papers 
and Note books for 
English, Tamil and Sinhala 
Medium). 


Please visit : 
www.treebooks.|k 


or click on this page to vist our site! 


